பாவம்‌ செய்யாதே 
Sin Not 


தொகுப்பு 


போதகர்‌ 5. அல்பிரட்‌ செருபிம்‌ 
மீட்பர்‌ கிறிஸ்து சபை 
பிரம்டன்‌ - கனடா 


Publisher 


Pastor 5. Alfred Cherubim 


Redeemer Christ Assembly 
Brampton - Canada 


அறிமுகவுரை 


பாஸ்டர்‌ அல்பிரட்‌ செருபிம்‌ அவர்கள்‌ எழுதிய “பாவம்‌ செய்யாதே” 
என்ற இப்‌ புத்தகத்தை அறிமுகப்படூத்துவது எனக்கு மிகவும்‌ மகிழ்ச்சியைத்‌ 
தருகிறது. மூன்று முக்கிய காரணங்கள்‌ இந்த அறிமுகவுரையை எழுத 
என்னைத்‌ தூண்டுகிறது. 


> 


முதலாவது! பிரபல்யமான விஷயங்களைக்‌ குறித்து புத்தகங்களை 
எழுத விரும்புகிற மக்களைக்கொண்ட உலகில்‌, பாஸ்டர்‌ செருபிம்‌ அவர்கள்‌ 
எழுதத தெரிந்துகொண்ட விடயம்‌ எந்தவகையிலும்‌ உற்சாகம்‌ 
அளிக்கக்கூடியதோ அலலது மகிழ்சி அளிக்கக்கூடியதோ அல்ல, மாறாக 
அது மனிதனுடைய வாழ்வையும்‌ அவன்‌ கடைசி முடிவையும்‌ தீர்மானிக்கிறதற்கு 
முக்கியமாக விளங்குகிறது. பாவம்‌ என்பது மனோதத்துவ நிலை அல்லது 
சாதாரண மனித பெலவீனம்‌ அல்லது ஒரு தவறு என்று சாதாரணப்படுத்தும்‌ 
ஒரு உலகில்‌, பாவம்‌ என்பது உணமையானதும்‌ அது புற்று நோயைப்போல 
ஓவ்வொரு மனிதனையும்‌ பாதிக்கிறது என்பதை இப்‌ புத்தகம்‌ வெளிப்படுத்த 
முற்படுகிறது. 


இரண்டாவது!! பாவம்‌ என்ற விடயத்தை ஆசிரியர்‌ வெகு தெளிவாக 
வேதாகம அடிப்படையில்‌ அறிமுகப்படூத்தியுள்ளார்‌. பாவத்தின்‌ ஆரம்பம்‌ 
சாத்தானால்‌ உண்டானது என்பதை அறிவுறுத்தும்‌ இப்‌ புத்தகம்‌, பாவம்‌ 
சர்வரீதியானதும்‌, கேடு விளைவிக்கிறதுமானது என்பதையும்‌ வலீயுறுத்தித 
தெரிவிக்கிறது. பாவம்‌ எவரையும்‌ சூழ்ந்துகொள்ளும்‌ என்பதற்கு 
அடையாளமாக வேதாகமத்திலிருந்து சாலொமோன்‌, தாவீது போன்ற பலர்‌ 
உதாரணமாக எடுத்துக்‌ காட்டப்பட்டூள்ளனர்‌. மேலும்‌ இப்‌ புத்தகம்‌ பாவத்தை 
விபரிப்பதோடூ நின்றுவிடாமல்‌, சகல மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும்‌ 
மரிதத கிறிஸ்துவிடம்‌ ஒருவன்‌ மனஸ்தாபப்பட்டுத தன்னை 
ஓப்புக்கொடுக்கும்போது எப்படியாக அவன்‌ பாவத்திலிருந்து விடுதலையாகலாம்‌ 
என்பதையும்‌ மேலும்‌ கூடுதலாக விபரிக்கிறது. 


மூன்றாவது!!! இப்‌ புத்தகம்‌, தமது வாழ்வில்‌ கிறிஸ்து பாவத்தின்‌ 
அடிமைததனத்திலிருந்து விடூவிக்கிறவர்‌ என்பதை அனுபவமாகப்‌ 
பெற்றவருடைய இதயத்திலிருந்து ஆரம்பமானதாய்‌ இருக்கிறது. பாஸ்டர்‌ 
செருபிம்‌ அவர்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய கிருபையின்‌ வல்லமையான 
சாட்சியாக இருக்கிறது. ஒரு சபையை ஆரம்பித்து வழிநடத்துகிற போதகராகவும்‌, 
ரொரண்ரோ தமிழ்‌ சமூகத்தினர்‌ மத்தியில்‌ சேவை செய்யும்‌ உடன்‌ 


ஊழியராகவும்‌, புத்தக ஆசிரியராக அண்மையில்‌ வெளியிட்ட “பயப்படாதே” 
என்ற புத்தகம்‌ ஆகிய எல்லாவற்றிலும்‌ வேதாகமம்‌, வேத ஆய்வு, நடைமுறை 
ஆலோசனைகள்‌ போன்ற அம்சங்கள்‌ அடஙகியதாக அவருடைய ஆக்கங்கள்‌ 
அமைந்திருக்கின்றன. மேலும்‌ இப்‌ புத்தகத்தின்‌ முகப்புப்‌ பெயர்‌ எம்மை 
“பாவம்‌ செய்யாதே” என்று அறிவுறுத்துகிறது. இப்‌ புத்தகத்தை வாசிப்பவர்கள்‌ 
பாவத்தின்‌ சுபாவத்தை விளங்கிக்கொள்வதுமல்லாமல்‌, அவர்கள்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌ இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை பெற 
வேண்டுமென்பது எனது ஜெபமாயிருக்கிறது. 


Rev. Dr. லய்மன்‌ குலதுங்கம்‌ 

Dean Emeritus, Masters College & Seminary 

Consultant Developing Churches, 

Western Ontario District, Pentecostal Assemblies of Canada. 


PREFACE 


It gives me great pleasure to introduce this book entitled, 
“Do not Sin" written by Pastor Alfred Cherubim. Three main 
reasons motivate me to write this forward. 


Firstly, in a world where people like to write books on 
popular topics, Pastor Cherubim has chosen a topic that is not at 
all exciting or entertaining but anyhow very important and crucial 
to human life and destiny. In a world where sin is understood in 
psychological terms or dismissed as merely as human weakness 
or mistake, this book attempts to present sin as something real 
and as a cancer that affects every human. 


Secondly the topic of sin is presented by the author in a 
very clear and bible based manner. The book traces the origin of 
sin to Satan and makes a convincing presentation emphasizing 
that sin is universal and has disastrous effects. Several persons 
from the Bible, like Solomon and David, are cited as examples to 
show that sin can beset anyone. The book does not stop with the 
description of sin, but goes a step further and presents how one 
can be free from sin, through repentance and committing oneself 
to Christ who died for the sins of all human beings. 


Thirdly, this book originates from the heart of a person 
who has himself experienced the freedom that Christ provides 
to be free from the bondage of sin. Pastor Cherubim's life is a 
powerful testimony of God's grace. As a caring pastor of a pioneer 
church, 05 a colleague ministering among the people of the Tamil 
community in Toronto, and as an author of books, the recent one 


being “Fear Not", he combines in his writings both bible and 
theological knowledge and practical advice. As the title this book 
reminds us, “Sin Not" It is my prayer that those read this book 
will not only understand the nature of sin but also be freed 
from the bondage of sin through Jesus Christ. 


Rev. Dr Lyman Kulathungam 

Dean Emeritus, Masters College & Seminary 

Consultant Developing Churches, 

Western Ontario District, Pentecostal assemblies of Canada 


சமாப்பணம்‌ 


தாயின்‌ கர்ப்பத்திலே என்னை உருவாக்கிப்‌ படைத்த தேவாதி 
தேவனுடைய பரிசுத்த நாமத்தின்‌ மகிமைக்கென்று, அவர்தாமே 
அடியேனுக்குக்‌ கொடுத்த அறிவோடும்‌, ஞானத்தோடுூம்‌, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வழிநடத்துதலோடும்‌ எழுதிய இப்புத்தகத்தை அவர்‌ 
பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன்‌. தேவனதாமே இப்புததகத்தை 
ஆசீர்வதித்து, இதை வாசிப்பவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க 
கிருபை செய்ய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன்‌. சகல கனம்‌, துதி, 
மகிமை, உயர்வு, உன்னதம்‌, புகழ்‌, யாவும்‌ தேவாதி தேவனுக்கே 
உரித்தாகட்டும்‌. 


மேலும்‌, இப்புத்தகத்தை எழுதிமுடிக்க அடியேன்‌ எடுத்த 
பிரயாசங்களிலும்‌, அந்த நீடிய நாட்களில்‌ எனக்கு நேரடியாகவும்‌, 
பின்னதாகவும்‌ நின்று பல வகையிலும்‌ உதவியும்‌, உற்சாகமும்‌ 
ஒத்தாசையும்‌ தந்த எனது மனைவி, பிள்ளைகள்‌, மருமக்கள்‌, பேரப்‌ 
பிள்ளைகளுக்கு நன்றியறிதலாகவும்‌, ஞாபகார்த்தமாகவும்‌ எனது 
அன்பை வெளிப்படுத்தவும்‌ இப்புத்தகத்தை சமர்ப்பிப்பதில்‌ மிகவும்‌ 
மனமகிழ்ச்சி அடைகிறேன்‌. 


இன்னும்‌ தேவன்‌ அடியேனுக்குக்‌ கொடுத்த சபை மக்களின்‌ 
அன்புக்காகவும்‌, அவர்களுடைய பக்க பலத்துக்காகவும்‌, விசுவாசமான 
ஜெபத்திற்கும்‌ நன்றிக்‌ கடனோடு இப்புத்தகத்தை வெளியிட்டு 
சமர்ப்பிக்கிறேன்‌. ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு கோடான கோடி 
ஸ்தோத்திரம்‌. 


5.அல்பிரட்‌ செருபிம்‌ 


உ ௫ 
பாவம்‌ செய்யாதே 

மூன்று எழுத்துக்களைக்‌ கொண்ட “பாவம்‌” என்ற இந்தச்‌ சிறிய சொல்‌ 
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும்‌ சந்திக்கிறது, சதி செய்கிறது, மோசம்‌ 
போக்குகிறது, பாதிக்கிறது “பாவி” என்ற சொல்லிற்கு அவனை ஆளாக்குகிறது. 
ஆகையால்‌, ஒவ்வொரு மனிதனையும்‌ ஏன்‌? முழு மனுக்குலத்தையுமே “பாவிகள்‌” 
என்று பட்டம்‌ சூட்டுகிற இச்சொல்லைக்‌ குறித்து அறிவதும்‌, அது எப்படி? எப்போது? 
ஏன்‌? யாரால்‌? ஆரம்பமானது, அதனால்‌ ஏற்படும்‌ விளைவு, அதிலிருந்து 
தப்பித்துக்கொள்ள, விடுபட என்ன வழி உண்டு? என்பதையெல்லாம்‌ 
அறியவேண்டியது மிகவும்‌ முக்கியம்‌. இதைக்‌ குறித்து அறிந்து கற்றுக்கொள்வதற்கு 
பரிசுத்த வேதாகமத்தையன்றி உலகில்‌ வேறு எந்த புத்தகமோ, ஏடுகளோ 
இதுவரைக்கும்‌ இல்லை, இனிமேலும்‌ இருக்கப்போகிறதில்லை. எனவே பரிசுத்த 
வேதாகமத்தை வாசித்து, ஆராய்ந்து இது பற்றிக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 


தேவன்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ உருவாக்குவதற்கு முன்னர்‌ அநேக 
அற்புதமானவற்றையும்‌ படைத்தார்‌. அவர்களில்‌ தேவ தூதரும்‌ ஒரு சாரார்‌, 
ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே இந்த ஆவி வடிவ தேவ தூதர்களின்‌ 
நோக்கமாக இருந்தது. தேவதூதர்கள்‌ தொடர்ந்து ஆண்டவரைத்‌ தொழுது கொண்டு, 
அவருக்கு ஊழியம்‌ செய்தார்கள்‌. “பின்னும்‌ நான்‌ பார்த்தபோது, சிங்காசனத்தையும்‌ 
ஜீவன்களையும்‌ மூப்பர்களையும்‌ சூழ்ந்திருந்த அநேக தூ£தர்களுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டேன்‌, அவர்களுடைய இலக்கம்‌ பதினாயிரம்‌ பதினாயிரமாகவும்‌ , 
ஆயிரமாயிரமாகவுமிருந்தது. அவர்களும்‌ மகா சத்தமிட்டு: அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியானவர்‌ வல்லமையையும்‌ ஐசுவரியத தையும்‌ ஞானத்தையும்‌ 
பெலத்தையும்‌ கனத்தையும்‌ மகிமையையும்‌ ஸ்தோத்திரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளப்‌ 
பாத்திரராயிருக்கிறார்‌ என்று சொன்னார்கள்‌. அப்பொழுது, வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
பூமியின்‌ கீழுமிருக்கிற சிருஷ்டிகள்‌ யாவும்‌, சமுத்திரத்திலுள்ளவைகளும்‌, 
அவற்றுளடங்கிய வஸ்துக்கள்யாவும்‌: சிங்காசனத்தினமேல்‌ வீற்றிருக்கிறவருக்கும்‌ 
ஆட்டூக்குட்டியானவருக்கும்‌ ஸ்தோத்திரமும்‌ கனமும்‌ மகிமையும்‌ வல்லமையும்‌ சதா 
காலங்களிலும்‌ உண்டாவதாக என்று சொல்லக்கேட்டேன்‌. அதற்கு நான்கு 
ஜீவன்களும்‌ ஆமென்‌ என்று சொல்லின. இருபத்துநான்கு மூப்பர்களும்‌ வணக்கமாய்‌ 
விழுந்து சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறவரைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌,” - 
வெளி. 5: 11-14 


லூசிபர்‌ 


ஆனால்‌ தேவதூதர்களில்‌ முக்கியமான ஒருவனாக விளங்கிய லூசிபர்‌, 

தேவனுக்கு விரோதமாக எழும்பினான்‌, ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக 

இருக்க விரும்பினான்‌. ஆண்டவருடைய தகுதியையும்‌, அதிகாரத்தையும்‌ அவன்‌ 
1 


தானே பெற விரும்பினதுமல்லாமல்‌, பரலோகத்தில்‌ ஆண்டவருடைய 
சிங்காசனத்திற்கு மேலாக இருந்து அனைத்துப்‌ படைப்புகளையும்‌ தான்‌ அரசாள 
விரும்பினான்‌, தனக்குள்‌ திட்டமிட்டான்‌. இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்த தெரிந்த 
தேவன்‌, லூசிபர்‌ அவருக்கு விரோதமாக எழும்பிய போது, தேவன்‌ அவனைப்‌ 
பரலோகத்தைவிட்டூ விரட்டியடித்தார்‌. அதே வேளையில்‌ அவனோடுகூட தேவனை 
எதிர்தத மூன்றிலொரு பங்கான தேவதுூதர்களும்‌, அவனோடேகூட 
பரலோகத்தைவிட்டூ விரட்டியடிக்கப்பட்டார்கள்‌. 


“அதிகாலையின்‌ மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே! 
ஜாதிகளை நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே! நான்‌ வானத்துக்கு ஏறுவேன்‌, 
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌, 
வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்‌ கூட்டத்தின்‌ பர்வதத்திலே வீற்றிருப்பேன்‌ எனறும்‌, 
நான்‌ மேகங்களுக்கு மேலாக உனனதங்களில்‌ ஏறுவேன்‌, உன்னதமானவருக்கு 
ஒப்பாவேன்‌ என்றும்‌ நீ உன்‌ இருதயத்தில்‌ சொன்னாயே. ”- ஏசாயா 14: 12-14 


> 


லூசிபர்‌ பூமிக்கு விரட்டியடிக்கப்பட்டான்‌, தற்போது அவன்‌ “சாத்தான்‌” 
அல்லது பிசாசு என்று அழைக்கப்படுகிறான்‌. படைத்த தேவனின்‌ மகிமையான 
பிரசன்னத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அவன்‌, முன்னர்‌ தான பெற்றிருந்த அழகையும்‌ 
பிரகாசத்தையும்‌ இழந்து போனான்‌, தீயவனாகவும்‌, இருளடைந்தவனாகவும்‌ 
மாறினான்‌. அவனோடுகூட விழுந்துபோன தேவதூதர்களும்‌ தங்கள்‌ மகிமையை 
இழந்துபோனார்கள்‌, ஆண்டவரால்‌ புதிதாகப்‌ படைக்கப்பட்ட பூமியில்‌ அவர்கள்‌ 
திய ஆவிகளாக அலைந்தார்கள்‌. ஆனாலும்‌ சாத்தான்‌ தனது தீய விருப்பத்தை 
கைவிடவில்லை, ஆண்டவருடைய சிங்காசனததை ஏதோ ஒரு வழியில்‌ 
கைப்பற்றிக்கொள்ள அவன்‌ மற்றுமொரு திட்டத்தைத்‌ தீட்டினான்‌. தேவன்‌ படைத்த 
மனிதனைப்‌ பிடிக்கும்படி சென்றான்‌. 


இப்படியாக பாவம்‌ முதல்‌ முதலாக தேவ தூதனால்‌ பரலோகத்தில்‌ 
ஆரம்பித்து, தேவனுக்கு மேலாக தன்‌ சிங்காசனத்தை அமைக்க நினைத்த லூசிபர்‌ 
அகங்காரம்‌, இறுமாப்பு, பெருமை, கீழ்ப்படியாமை, எதிர்ப்பு போன்ற பல பாவச்‌ 
செயல்களுக்கு உட்பட்டவனாக தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டப்பட்டான்‌. 
விரட்டப்பட்டு “சாத்தான்‌” என்று தேவ துரோகியாக, தன்னுடன்‌ விழுந்துபோன 
ஏனைய தூதர்களோடு ஒரு “பிசாசு” கூட்டமாக பூமியில்‌ செயல்பட, தன்‌ 
ஆதிக்கத்தை நிலைப்படுத்த முற்பட்டான்‌. 
மகத்துவமான தேவன்‌ 

கர்த்தரே, மாட்சிமையும்‌ வல்லமையும்‌ மகிமையும்‌ ஜெயமும்‌ மகத்துவமும்‌ 


உடையவர்‌, வானத்திலும்‌ பூமியிலும்‌ உள்ளவைகளெல்லாம்‌ அவருடையவைகள்‌, 


சகல ராஜ்யமும்‌ அவருடையது, தேவன்‌ எல்லாருக்கும்‌ தலைவராய்‌ 


2 


உயர்ந்திருக்கிறார்‌. ஐசுவரியமும்‌ கனமும்‌ அவராலே வருகிறது, தேவனே 
எல்லாவற்றையும்‌ ஆளுகிறவர்‌, அவருடைய கரத்திலே சத்துவமும்‌ வல்லமையும்‌ 
உண்டு, எவரையும்‌ மேன்மைப்படுத்தவும்‌ பலப்படுத்தவும்‌ அவருடைய கரத்தினால்‌ 
ஆகும்‌. இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுடைய கரத்திற்குள்‌ அடங்கி இருந்து 
மேன்மை அடைவதற்குப்‌ பதிலாக, லூசிபரும்‌ அவனோடு கூடிய ௮வனையொத்த 
தூதர்களும்‌ தம்மை தேவனுக்கு மேலாக உயர்த்த எத்தனித்து தாழ 
தள்ளப்பட்டனர்‌, தேவ பிரசன்னத்தை விட்டூ விரட்டப்பட்ட சாத்தான்‌ சும்மா 
இருக்கவில்லை, தேவனுடைய எல்லா செயலிலும்‌ எதிர்த்து நின்று எவரும்‌ அவருக்கு 
வணக்கத்தைச்‌ செலுத்தவோ கீழ்ப்படியவோ விடக்‌ கூடாது என்ற திட்டத்தோடும்‌, 
தீரமானத்தோடும்‌ செயற்பட்டான்‌. இந்த எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற 
சிங்கம்போல்‌ எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றித்திரிந்தவன்‌, தேவன்‌ 
தமது சாயலாகப்‌ படைத்த முதல்‌ மனுஷன்‌ ஆதாம்‌, முதல்‌ மனுஷி ஏவாள்‌ ஆகிய 


இவர்கள்‌ இருவர்மேலும்‌ தன்‌ கண்களை வைத்தான்‌ 
மனிதனும்‌ சாத்தானும்‌ 


தேவன்‌ மனிதனைப்‌ படைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம்‌ இருந்தது. 
அவர்களுக்காக அவர்‌ ஒரு மகா பெரிய திட்டத்தையும்‌ நோக்கத்தையும்‌ 
வைத்திருந்தார்‌. ஆண்டவர்‌ அன்பாகவே இருக்கிறபடியால்‌, அவர்‌ தமது பேரன்பைப்‌ 
பகிர்ந்து கொள்ளும்படி தம்மைப்போல நினைவும்‌, சிந்தனையும்‌, இருதயமும்‌ 
உடையவர்கள்‌ தம்மோடூ இருக்க வேண்டூமென்று விரும்பினார்‌, அவரது 
முழுமையையும்‌ அவரோடு தொடர்புள்ள அனைத்தையும்‌ அவரோடூகூட 
குமாரர்களைப்போல பகிர்ந்து கெள்ளும்படியும்‌, வானத்தையும்‌ பூமியையும்‌ ஆளுகை 
செய்ய வேண்டுமென்று விரும்பினார்‌. எனவே அவர்‌ தமது சாயலில்‌ மனிதனைப்‌ 


படைத்தார்‌. 


பின்பு தேவன்‌: நமது சாயலாகவும்‌ நமது ரூபத்தின்படியேயும்‌ மனுஷனை 
உண்டாக்குவோமாக, அவர்கள்‌ சமுத்திரத்தின்‌ மச்சங்களையும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌, மிருகஜீவன்களையும்‌, பூமியனைத்தையும்‌, பூமியின்மேல்‌ ஊரும்‌ 


சகலப்‌ பிராணிகளையும்‌ ஆளக்கடவர்கள்‌ என்றார்‌. 


“தேவன்‌ தம்முடைய சாயலாக மனுஷனைச்‌ சிருஷ்டித்தார்‌, அவனைத்‌ 
தேவசாயலாகவே சிருஷ்டித்தார்‌, ஆணும்‌ பெண்ணுமாக அவர்களைச்‌ சிருஷ்டித்தார்‌. 
பின்பு தேவன்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, பூமியை நிரப்பி, அதைக்‌ 
கீழ்ப்படுத்தி, சமுத்திரத்தின்‌ மச்சங்களையும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
பூமியின்மேல்‌ நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும்‌ ஆண்டுகொள்ளுங்கள்‌ என்று 
சொல்லி, தேவன்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌.” - ஆதி, 1: 26-28 


மனிதனும்‌ பாவத்தில்‌ விழுந்தான்‌ 


தேவன்‌ உருவாக்கிய முதல்‌ ஆணும்‌ பெண்ணுமான ஆதாமுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌ உலகம்‌ முழுவதின்‌ மேலும்‌ அதிகாரத்தைக்‌ கொடுத்து அவற்றை 
அவர்கள்‌ ஆளுகையின்கீழ்‌ வைத்திருக்கும்படி கூறினார்‌. அவர்கள்‌ வாழ்ந்த ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ தேவன்‌ முளைக்கப்பண்ணின விருட்சங்களில்‌ இரண்டு சிறப்பான 
விருட்சங்களையும்‌ படைத்தார்‌. தேவன்‌ அவற்றை “ஜீவ விருட்சம்‌” என்றும்‌ “நன்மை 
தீமை அறியத்தக்க விருட்சம்‌” என்றும்‌ அழைத்தார்‌. சகல விருட்சங்களின்‌ 
கனிகளையும்‌ அவர்கள்‌ புசிக்க அனுமதித்த தேவன்‌, நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியை மட்டும்‌ புசிக்க வேண்டாம்‌ என்று அவர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. 


“தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை ஏதேன்‌ தோட்டத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
வந்து, அதைப்‌ பண்படுத்தவும்‌ காக்கவும்‌ வைத்தார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கி: நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின்‌ கனியையும்‌ புசிக்கவே புசிக்கலாம்‌. 
ஆனாலும்‌ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்க வேண்டாம்‌, 
அதைப்‌ புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌ என்று கட்டளையிட்டார்‌” - ஆதி, 2: 15- 
17 சாத்தான்‌ ஏவாளை ஏமாற்றி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்‌ உண்மையில்‌ 
தீமையானதல்ல என்றும்‌, அதன்‌ கனியைப்‌ புசித்தால்‌ அவர்கள்‌ தேவர்களைப்போல்‌ 
ஆவார்கள்‌ என்றும்‌ அவன்‌ ஏவாளிடம்‌ கூறினான்‌. தந்திரமுள்ள சாத்தான்‌ கூறிய 
பொய்யை நம்பிய அவள்‌, அந்த மரத்தின்‌ கனியைப்‌ புசித்தாள்‌. அது பொய்யென்று 
அறிந்த பிறகும்‌ ஆதாம்‌ தானும்‌ அந்தக்‌ கனியைப்‌ புசித்தான்‌. “அப்பொழுது 
ஸ்திரியானவள்‌, அந்த விருட்சம்‌ புசிப்பதற்கு நல்லதும்‌, பார்வைக்கு இன்பமும்‌, 
புத்தியைத்‌ தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய்‌ இருக்கிறது என்று 
கண்டு, அதின்‌ கனியைப்‌ பறித்து, புசித்து, தன்‌ புருஷனுக்கும்‌ கொடுத்தாள்‌, 
அவனும்‌ புசித்தான்‌.” - ஆதி, 3; 6 


இப்படியாக முதல்‌ மனுஷனும்‌ முதல்‌ மனுஷியும்‌ தேவ கட்டளையை 
மீறினதினால்‌ கீழ்ப்படியாமை என்னும்‌ பாவத்தில்‌ விழுந்தார்கள்‌. இந்தப்‌ பாவத்தின்‌ 
ஒரு கிரியையின்‌ மூலம்‌ மனிதன்‌ ஆண்டவருடைய மகிமையையும்‌ தேவ சாயலையும்‌ 
இழந்துபோனான்‌, படைப்பின்மேல்‌ ஆளுகை செய்யும்‌ சிலாக்கியத்தையும்‌ இழந்தான்‌. 
லூசிபர்‌ எப்படியாக பரலோகத்திலிருந்து அவனுடைய பாவத்தின்‌ நிமித்தம்‌ 
துரத்தப்பட்டானோ, அப்படியே ஆதாமும்‌ ஏவாளும்‌ அவர்கள்‌ செய்த பாவத்தின்‌ 
நிமித்தம்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து தேவனால்‌ துரத்திவிடப்பட்டனர்‌. அவர்கள்‌ 
ஆளுகை செய்ய வேண்டிய இடத்தை சாத்தான்‌ கைப்பற்றி பூமியின்மேல்‌ தனது 
ஆளுகையை உறுதிப்படூுத்தினான்‌, உலகெங்கும்‌ மரணம்‌ ஆட்கொண்டது. 


“... ஒரே மனுஷனாலே (ஆதாம்‌) பாவமும்‌ பாவத்தினாலே மரணமும்‌ உலகத்திலே 
பிரவேசித்ததுபோலவும்‌, எல்லா மனுஷரும்‌ பாவஞ்‌ செய்தபடியால்‌, மரணம்‌ 
எல்லாருக்கும்‌ வந்ததுபோலவும்‌ இதுவுமாயிற்று” - ரோமர்‌ 5: 12 


ஆதாமுக்கும்‌, ஏவாளுக்கும்‌ பின்‌ வந்த அனைத்துச்‌ சந்ததியாரும்‌ 
அவர்களது விழுந்துபோன பாவ இயல்பையும்‌, பாவ சுபாவத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌, அத்தோடு அவர்கள்‌ அனைவரும்‌ சாத்தானின்‌ 


சதிக்கும்‌, சக்திக்கும்‌, ஆளுகைக்கும்‌ உள்ளானார்கள்‌. 
பாவம்‌ பிள்ளைகளையும்‌ பற்றியது 


ஆதாம்‌ ஏவாள்‌ இருவருக்கும்‌ காயீன்‌, ஆபேல்‌ என்ற இரண்டு பிள்ளைகள்‌ 
இருந்தார்கள்‌. ஆபேல்‌ ஆடுகளை மேய்க்கிறவனானான்‌, காயீன்‌ நிலத்தைப்‌ 
பயிரிடுகிறவனானான்‌, சிலநாள்‌ சென்றபின்பு, காயீன்‌ நிலத்தின்‌ கனிகளைக்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌ கொண்டூ வந்தான்‌. ஆபேலும்‌ தன்‌ மந்தையின்‌ 
தலையீற்றுகளிலும்‌ அவைகளில்‌ கொழுமையானவைகளிலும்‌ சிலவற்றைக்‌ 
கொண்டூவந்தான்‌. ஆபேலையும்‌ அவன்‌ காணிக்கையையும்‌ கர்த்தர்‌ அங்கிகரித்தார்‌. 
காயீனையும்‌ அவன்‌ காணிக்கையையும்‌ அவர்‌ அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது 
காயீனுக்கு மிகவும்‌ எரிச்சல்‌ உண்டாகி, அவன்‌ முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது 
கர்த்தர்‌ காயீனை நோக்கி: உனக்கு ஏன்‌ எரிச்சல்‌ உண்டாயிற்று? உன்‌ முகநாடி 
ஏன்‌ வேறுபட்டது? நா நனமைசெய்தால்‌ மேன்மை இல்லையோ? ந 
நன்மைசெய்யாதிருந்தால்‌ பாவம்‌ வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌, அவன்‌ ஆசை 


உன்னைப்‌ பற்றியிருக்கும்‌, ந அவனை ஆண்டுகொள்ளுவாய்‌ என்றார்‌. 
மனிதன்‌ செய்த முதற்‌ கொலை 


காயீன்‌ தன்‌ சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான்‌. அவர்கள்‌ 
வயல்வெளியில்‌ இருக்கும்‌ சமயத்தில்‌, காயீன்‌ தன்‌ சகோதரனாகிய ஆபேலுக்கு 
விரோதமாய்‌ எழும்பி, அவனைக்‌ கொலை செய்தான்‌. கர்த்தர்‌ காயீனை நோக்கி: 
உன்‌ சகோதரனாகிய ஆபேல்‌ எங்கே என்றார்‌, அதற்கு அவன்‌: நான்‌ அறியேன்‌, 
என்‌ சகோதரனுக்கு நான்‌ காவலாளியோ என்றான்‌. அதற்கு அவர்‌: என்ன 
செய்தாய்‌? உன்‌ சகோதரனுடைய இரத்தத்தின்‌ சத்தம்‌ பூமியிலிருந்து என்னை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறது. இப்பொழுது உன்‌ சகோதரனுடைய இரத்தத்தை உன 
கையிலே வாங்கிக்கொள்ள தன்‌ வாயைத திறந்த இந்தப்‌ பூமியில்‌ நீ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌. 

இப்படியாக கீழ்ப்படியாமையோடூ ஆதாம்‌ ஏவாள்‌ மூலம்‌ ஆரம்பித்த பாவம்‌, 


அவர்கள்‌ பிள்ளைகளையும்‌ பின்‌ தொடர்ந்தது. பெற்றோருடைய பாவ சுபாவம்‌ 


5 


பிள்ளைகளுக்குள்‌ கிரியை செய்ய ஆரம்பித்தது, ஒரு சகோதரன்‌ மற்ற 
சகோதரனமேல்‌ முதலில்‌ எரிச்சல்‌ கொண்டான்‌, பின்னர்‌ அவனைக்‌ கொலையும்‌ 
செய்தான்‌. அது மட்டுமல்ல, உன்‌ சகோதரன்‌ ஆபேல்‌ எங்கே என்று தேவன்‌ 
காயீனிடம்‌ வினவியபோது “நான்‌ அறியேன்‌” என்று ஒரு பொய்யையும்‌ சொல்லி, 
பாவத்தின்மேல்‌ பாவம்‌ செய்யத துணிந்தான்‌. 


ஆதாம்‌, ஏவாள்‌ மூலம்‌ ஆரம்பித்த பாவம்‌ அவர்களுடைய பிள்ளைகளை 
விட்டுவைக்கவில்லை. கீழ்ப்படியாமையோடூ ஆரம்பித்து, எரிச்சல்‌, கோபம்‌ 
என்பவற்றால்‌ கொலை செய்யவும்‌ துணிந்து ஈற்றில்‌ தேவனண்டையில்‌ பொய்‌ 
சொல்லும்‌ அளவுக்கு காயீன்‌ செயல்பட்டு, தேவ சாபத்திற்கு ஆளானான்‌. 


“கர்த்தர்‌ காயீனை நோக்கி: உன்‌ சகோதரனாகிய ஆபேல்‌ எங்கே எனறார்‌, 
அதற்கு அவன்‌: நான்‌ அறியேன்‌, என்‌ சகோதரனுக்கு நான்‌ காவலாளியோ 
என்றான்‌. அதற்கு அவர்‌: என்ன செய்தாய்‌? உன்‌ சகோதரனுடைய இரத்தத்தின்‌ 
சத்தம்‌ பூமியிலிருந்து என்னை நோக்கிக்‌ கூப்பிடுகிறது. இப்பொழுது உன்‌ 
சகோதரனுடைய இரத்தத்தை உன்‌ கையிலே வாங்கிக்கொள்ள தன்‌ வாயைத்‌ திறந்த 
இந்தப்‌ பூமியில்‌ நீ சபிக்கப்பட்டிருப்பாய்‌.” - ஆதி, 4; 9-11 


பாவ சுபாவம்‌ மனித சமுதாயத்தைத்‌ தொடர்ந்தது. இப்படிப்பட்ட 
சுபாவமுள்ள மனிதனை சாத்தான்‌ இலகுவாக தன்வசப்படுத்தி அவர்களைப்‌ பல 
ரகமான பாவத்திலும்‌ விழுத்தி, தேவ சித்தத்திற்கு விரோதமாக மனிதன்‌ செயற்பட 
வைப்பதில்‌ தன்‌ திட்டத்தை நிறைவேற்றி வந்தான்‌, 


மனித பரம்பரை பாவத்தில்‌ விழுந்தது 


காயீனின்‌ நான்காவது பரம்பரையில்‌ வந்த லாமேக்கு என்பவன்‌ வழக்கத்திற்கு 
மாறாக இரண்டு ஸ்திரிகளை விவாகம்‌ பண்ணினான்‌. அதுமட்டுமல்லாமல்‌ 
கொலைகளையும்‌ செய்ததாக அவனே சொல்லுகிறதை வேதத்தில்‌ காண்கிறோம்‌, 


“லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம்பண்ணினான்‌, ஒருத்திக்கு ஆதாள்‌ என்று 
பேர்‌, மற்றொருத்திக்கு சில்லாள்‌ என்று பேர்‌. 


லாமேக்கு தன்‌ மனைவிகளைப்‌ பார்த்து: ஆதாளே, சில்லாளே, நான்‌ 
சொல்வதைக்‌ கேளுங்கள்‌, லாமேக்கின்‌ மனைவிகளே, என்‌ சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌, எனக்குக்‌ காயமுண்டாக ஒரு மனுஷனைக்‌ கொன்றேன்‌, எனக்குத்‌ 
தழும்புண்டாக ஒரு வாலிபனைக்‌ கொலை செய்தேன்‌, காயீனுக்காக ஏழுபழி 
சுமருமானால்‌, லாமேக்குக்காக எழுபத்தேழு பழி சுமரும்‌ என்றான்‌.”- ஆதி.4:19, 
23-24 


இப்படியாக பாவம்‌ பலுகிப்‌ பெருகியது. ஒவ்வொரு பரம்பரையையும்‌ சாத்தான்‌ 
எதிர்கொண்டான்‌, ஏமாற்றினான்‌, ஏவினான்‌, ஏவாளை ஏமாற்றியதுபோல எல்லா 
மக்களையும்‌ வஞ்சித்து, மாமிச சிந்தையிலே ஆசை காட்டி மோசம்‌ போக்கி வந்தான்‌. 


தேவனைத்‌ தொழுகிற ஒரு சந்ததி 

சாத்தான்‌ ஒரு பக்கம்‌ தண்‌ வேலையைச்‌ செய்த வண்ணம்‌ இருக்க, 
கர்த்தராகிய தேவனைத்‌ தேடுகிற, அவரைத்‌ தொழுதுகொள்கிற ஒரு சந்ததியும்‌ 
இருந்துகொண்டே வந்தது. காயீன்‌ கொலை செய்த ஆபேலுக்குப்‌ பதிலாக, தேவன்‌ 
ஆதாம்‌ ஏவாளுக்கு வேறொரு புத்திரனைக்‌ கொடுத்தார்‌ அவனுக்கு சேத்‌ என்று 
பேரிட்டார்கள்‌. சேத்துக்கு ஒரு குமாரன்‌ பிறந்தான்‌, அவனுக்கு ஏனோஸ்‌ என்று 
பேரிட்டான்‌, அப்பொழுது மனுஷர்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ள 
ஆரம்பித்தார்கள்‌. அந்தக்‌ காலங்களில்‌ ஒவ்வொரு மனுஷனும்‌ எண்ணூறு, 
தொளாயிரம்‌ வருஷங்கள்‌ உயிரோடூ இருந்து குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ 
பெற்று நீடிய காலம்‌ வாழ்ந்தார்கள்‌. ஆதாமின்‌ வம்ச வரலாற்றில்‌ அவன்‌ 
பரம்பரையில்‌ பிறந்தவர்களில்‌ ஏனோக்கு என்பவன்‌ தான்‌ ஜீவித்த காலத்தில்‌ 
தேவனோடு நெருங்கி வாழ்ந்து, தேவனோடு சஞ்சரித்துக்கொண்டிருந்தான்‌ என்று 
வேதத்தில்‌ காண்கிறோம்‌. மேலும்‌, “ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, காணப்படாமற்‌ போனான்‌, தேவன்‌ அவனை 
எடூத்துக்கொண்டார்‌.” - ஆதி, 3: 24 அன்று தேவனோடு நடைபோட்டதின்‌ நிமித்தம்‌ 
அவர்களைத்‌ தேவன்‌ தம்மோடு சேர்த்துக்‌ கொண்டதுபோல, இன்றும்‌ நாம்‌ 
அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவரையே அண்டி ஜீவிப்போமானால்‌, 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாவது வருகையில்‌ அவர்‌ எம்மையும்‌ 


தம்மோடு சேர்த்துக்‌ கொள்வார்‌ என்பது நிச்சயம்‌, 
கர்த்தர்‌ மனஸ்தாபப்பட்டார்‌ 


“மனுஷர்‌ பூமியில்‌ பெருகத்‌ துவக்கி, அவர்களுக்குக்‌ குமாரத்திகள்‌ 
பிறந்தபோது: தேவகுமாரர்‌ மனுஷகுமாரத திகளை அதிக 
செளந்தரியமுள்ளவர்களென்று கண்டு, அவர்களுக்குள்ளே தங்களுக்குப்‌ 
பெண்களைத்‌ தெரிந்துகொண்டார்கள்‌, அப்பொழுது கர்த்தர்‌: என்‌ ஆவி 
என்றென்றைக்கும்‌ மனுஷனோடே போராடூவதில்லை, அவன்‌ மாம்சந்தானே, அவன்‌ 
இருக்கப்‌ போகிற நாட்கள்‌ நுற்றிருபது வருஷம்‌ என்றார்‌.” 

“மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியிலே பெருகினது எனறும்‌, அவன 
இருதயத்து நினைவுகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ பொல்லாததே என்றும்‌, 
கர்த்தர்‌ கண்டு, தாம்‌ பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காகக்‌ கர்த்தர்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌, அது அவர்‌ இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது 


7 


கர்த்தர்‌: நான்‌ சிருஷ்டித்த மனுஷனைப்‌ பூமியின்மேல்‌ வைக்காமல்‌, மனுஷன்‌ 
முதற்கொண்டு, மிருகங்கள்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பரியந்தமும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம்பண்ணுவேன்‌, நான்‌ அவர்களை உண்டாக்கினது 


எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது எனறார்‌.” - ஆதி, 0: 1-7 


மனுக்குலம்‌ பலுகிப்‌ பெருகியபோது பாவமும்‌ அவர்களுக்குள்‌ பரவியது. 
எண்ணூறு, தொளாயிரம்‌ ஆண்டுகளென்று வாழ்ந்து, அதிகமதிகமாக பாவத்தில்‌ 
விழுந்து, பரம்பரைகள்‌ அழிவின்‌ பாதையிலே போவதைக்‌ கண்ட தேவன்‌, அவர்கள்‌ 
ஆயுசு நாட்களை நுற்றிருபது வருஷங்களாக ஆக்கினார்‌. 


தேவன்‌ நோவாவை உத்தமனாகக கண்டார்‌ 


நோவா என்ற மனிதனுக்கோ, கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை கிடைத்தது. 
நோவா தன்‌ காலத்தில்‌ இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்‌ உத்தமனுமாய்‌ 
இருந்தான்‌, நோவா தேவனோடே சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. பூமியானது 
தேவனுக்கு முன்பாகச்‌ சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால்‌ 
நிறைந்திருந்தது. தேவன்‌ பூமியைப்‌ பார்த்தார்‌, இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது 
மாம்சமான யாவரும்‌ பூமியின்மேல்‌ தங்கள்‌ வழியைக்‌ கெடூத்துக்கொண்டிருந் 
தூர்கள்‌. அப்பொழுது தேவன்‌ நோவாவை நோக்கி: மாம்சமான யாவரின்‌ முடிவும்‌ 
எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால்‌ நிறைந்தது, நான்‌ 
அவர்களைப்‌ பூமியோடுங்கூட அழித்துப்போடூவேன்‌. நீ கொப்பேர்‌ மரத்தால்‌ உனக்கு 


ஒரு பேழையை உண்டாக்கு எனறார்‌. 


வானத்தின்கீழே ஜீவசுவாசமுள்ள சகல மாம்சஜந்துக்களையும்‌ அழிக்க 
நான்‌ பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன்‌, பூமியிலுள்ள யாவும்‌ 
மாண்டூபோம்‌. ஆனாலும்‌ உன்னுடனே என்‌ உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்‌, 
நீயும்‌, உண்னோடேகூட உன்‌ குமாரரும்‌, உண்‌ மனைவியும்‌, உன்‌ குமாரரின்‌ 
மனைவிகளும்‌, பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன்‌ உயிரோடே 
காக்கப்படுவதற்கு, பேழைக்குளளே சேர்த்துக்கொள்‌. ஜாதிஜாதியான 
பறவைகளிலும்‌, ஜாதிஜாதியான மிருகங்களிலும்‌, பூமியிலுள்ள சகல 
ஜாதிஜாதியான ஊரும்‌ பிராணிகளிலும்‌, வகை ஒன்றுக்கு ஓவ்வொரு ஜோடூ 
உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில்‌ வரக்கடவது. உனக்கும்‌ அவைகளுக்கும்‌ 
ஆகாரமாகச்‌ சகலவித போஜனபதார்த்தங்களையும்‌ சேர்தது, உன்னிடத்தில்‌ 
வைத்துக்கொள்‌ என்றார்‌, நோவா அப்படியே செய்தான்‌, தேவன்‌ தனக்குக்‌ 


கட்டளையிட்டபடியெல்லாம்‌ அவன்‌ செய்து முடித்தான்‌. 


தேவ கோபம்‌ 


வானத்தின்கீழே ஜீவசுவாசமுள்ள சகல மாம்சஜந்துக்களையும்‌ அழிக்க 
நான்‌ பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன்‌, பூமியிலுள்ள யாவும்‌ 
மாண்டுபோம்‌. ஆனாலும்‌ உன்னுடனே என்‌ உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்‌, 
நீயும்‌, உண்னோடேகூட உன்‌ குமாரரும்‌, உன்‌ மனைவியும்‌, உன்‌ குமாரரின்‌ 
மனைவிகளும்‌, பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடூ உன்னுடன்‌ உயிரோடே 
காக்கப்படுவதற்கு, பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள்‌, இன்னும்‌ ஏழுநாள்‌ 
சென்றபினபு, நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ பூமியின்மேல்‌ மழையை 
வருஷிக்கப்பண்ணி, நான்‌ உண்டாக்கின ஜீவஜந்துக்கள்‌ அனைத்தையும்‌ பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு நிக்கிரகம்‌ பண்ணுவேன்‌ எனறார்‌. 


ஜாதிஜாதியான பறவைகளிலும்‌, ஜாதிஜாதியான மிருகங்களிலும்‌, 
பூமியிலுள்ள சகல ஜாதிஜாதியான ஊரும்‌ பிராணிகளிலும்‌, வகை ஒன்றுக்கு 
ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படூவதற்கு உன்னிடத்தில்‌ வரக்கடவது, 
உனக்கும்‌ அவைகளுக்கும்‌ ஆகாரமாகச்‌ சகலவித போஜனபதார்த்தங்களையும்‌ 
சேர்த்து, உன்னிடத்தில்‌ வைத்துக்கொள்‌ எனறார்‌. நோவா அப்படியே செய்தான்‌, 
தேவன்‌ தனக்குக்‌ கட்டளையிட்டபடியெல்லாம்‌ அவன்‌ செய்து முடித்தான்‌, 
ஜலப்பிரளயம்‌ பூமியின்மேல்‌ உண்டானபோது, ஜலப்பிரளயத்திற்குத்‌ தப்பும்படி 
நோவாவும்‌ அவனூடனேகூட அவன்‌ குமாரரும்‌, அவண்‌ மனைவியும்‌, அவன்‌ 
குமாரரின்‌ மனைவிகளும்‌ பேழைக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. தேவன்‌ நோவாவுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, சுத்தமான மிருகங்களிலும்‌, சுத்தமில்லாத மிருகங்களிலும்‌, 
பூமியின்மேல்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ எல்லாவற்றிலும்‌, ஆணும்‌ பெண்ணும்‌ 
ஜோடூஜோடாக நோவாவிடத்தில்‌ பேழைக்குட்பட்டன. ஏழுநாள்‌ சென்றபின்பு 
பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயம்‌ உண்டாயிற்று. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 


ஜலப்பிரளயம்‌ நாற்பது நாள்‌ பூமியின்மேல்‌ உண்டானபோது, ஜலம்‌ பெருகி, 
பேழையைக்‌ கிளம்பப்‌ பண்ணிற்று, அது பூமிக்குமேல்‌ மிதந்தது. மனுஷர்‌ முதல்‌, 
மிருகங்கள்‌, ஊரும்பிராணிகள்‌, ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பரியந்தமும்‌, பூமியின்மேல்‌ 
இருந்த உயிருள்ள வஸ்துக்கள்‌ யாவும்‌ அழிந்து, அவைகள்‌ பூமியில்‌ இராதபடிக்கு 
நிக்கிரகமாயின, நோவாவும்‌ அவனோடே பேழையிலிருந்த உயிர்களும்‌ மாத்திரம்‌ 


காக்கப்பட்டன. 


நோவாவும்‌, நோவாவின்‌ குமாரராகிய சேமும்‌ காமும்‌ யாப்பேத்தும்‌, 
அவர்களுடனேகூட நோவாவின்‌ மனைவியும்‌, அவன்‌ குமாரரின்‌ மூன்று 


9 


மனைவிகளும்‌, அவர்களோடு ஜாதிஜாதியான சகலவிதக்‌ காட்டு மிருகங்களும்‌, 
ஜாதிஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும்‌, பூமியின்மேல்‌ ஊருகிற 
ஜாதிஜாதியான சகலவித ஊரும்‌ பிராணிகளும்‌, ஜாதிஜாதியான சகலவிதப்‌ 
பறவைகளும்‌, பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும்‌ மாத்திரம்‌ 


காக்கப்படடன. 


பின்பு தேவன்‌ நோவாவையும்‌, அவன்‌ குமாரரையும்‌ ஆசீர்வதித்து: நீங்கள்‌ 
பலுகிப்‌ பெருகி, பூமியை நிரப்புங்கள்‌. உங்களைப்பற்றிய பயமும்‌ அச்சமும்‌ 
பூமியிலுள்ள சகல மிருகங்களும்‌, ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும்‌ 
உண்டாயிருக்கும்‌, பூமியிலே நடமாடூகிற யாவும்‌, சமுத்திரத்தின்‌ மச்சங்கள்‌ யாவும்‌, 
உங்களுக்குக்‌ கையளிக்கப்பட்டன. நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, பூமியிலே திரளாய்‌ 
வர்த்தித்து விர்த்தியாக்குங்கள்‌ என்றார்‌. 


பூமியின்‌ மேல்‌ புதிய சந்ததி 


பின்னும்‌ தேவன்‌ நோவாவையும்‌, அவன்‌ குமாரரையும்‌ நோக்கி; நான்‌ 
உங்களோடும்‌, உங்களுக்குப்‌ பின்வரும்‌ சந்ததியோடும்‌, என்‌ உடன்படிக்கையை 
ஏற்படூத்துகிறேன்‌. இனி மாம்சமானவைகளெல்லாம்‌ ஜலப்பிரளயத்தினால்‌ 
சங்கரிக்கப்படுவதில்லையென்றும்‌, எனக்கும்‌ உங்களுக்கும்‌, உங்களிடத்தில்‌ 
இருக்கும்‌ சகல ஜீவஜந்துக்களுக்கும்‌, நித்திய தலைமுறைகளுக்கென்று நான்‌ செய்கிற 
உடன்படிக்கையின்‌ அடையாளமாக: நான்‌ என்‌ வில்லை மேகத்தில்‌ வைத்தேன்‌, 
அது எனக்கும்‌ பூமிக்கும்‌ உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்‌. 
நான்‌ பூமிக்கு மேலாய்‌ மேகத்தை வருவிக்கும்போது, அந்த வில்‌ மேகத்தில்‌ 
தோன்றும்‌, அந்த வில்‌ மேகத்தில்‌ தோன்றும்போது, தேவனுக்கும்‌ பூமியின்மேலுள்ள 
சகலவித மாம்சஜீவன்களுக்கும்‌ உண்டான நித்திய உடன்படிக்கையை நான்‌ 
நினைவுகூரும்படிக்கு அதை நோக்கிப்‌ பார்ப்பேன்‌. இது எனக்கும்‌, பூமியின்‌ 
மேலுள்ள மாம்சமான யாவுக்கும்‌, நான்‌ ஏற்படுத்தின உடன்படிக்கையின்‌ 


அடையாளம்‌ என்று நோவாவோடே சொன்னார்‌. 


பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின்‌ குமாரர்‌, சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ 
என்பவர்களே. இம்மூவரும்‌ நோவாவின்‌ குமாரர்‌, இவர்களாலே பூமியெங்கும்‌ 
ஜனங்கள்‌ பரம்பினார்கள்‌. நோவா பயிரிடுகிறவனாகி, திராட்சத்தோட்டத்தை 
நாட்டினான்‌. அவன்‌ திராட்சரசத்தைக்‌ குடித்து, வெறிகொண்டு, தன்‌ கூடாரத்தில்‌ 
வஸ்திரம்‌ விலகிப்‌ படுத்திருந்தான்‌. அப்பொழுது கானானுக்குத்‌ தகப்பனாகிய காம்‌ 


துன்‌ தகப்பனுடைய நீர்வாணத்தைக்‌ கண்டு, வெளியில்‌ இருந்த தன்‌ சகோதரர்‌ 
இருவருக்கும்‌ அறிவித்தான்‌. அப்பொழுது சேமும்‌ யாப்பேத்தும்‌ ஒரு வஸ்திரத்தை 
எடுத்துத்‌ தங்கள்‌ இருவருடைய தோள்மேலும்‌ போட்டுக்கொண்டு, பின்னிட்டு வந்து, 


தங்கள்‌ தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்‌, அவர்கள்‌ எதிர்முகமாய்ப்‌ 


10 


போகாதபடியினால்‌, தங்கள்‌ தகப்பனுடைய நிர்வாணத்தைக்‌ காணவில்லை. நோவா 
திராட்சரசத்தின்‌ வெறிகெளிந்து விழித்தபோது, தன்‌ இளையகுமாரன்‌ தனக்குச்‌ 
செய்ததை அறிந்து, கானான்‌ சபிக்கப்பட்டவன்‌, தன்‌ சகோதரரிடத தில்‌ 
அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான்‌ என்றான்‌. 


புதிய சந்ததியின்‌ முதற்‌ பாவம்‌ 


தேவனோடு சஞ்சரித்துக்கொண்டிருந்து, தேவனால்‌ உததமனாகக 
காணப்பட்டு, பூமியில்‌ அழிக்கப்படாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்‌ 
தலைவனான நோவா இப்பொழுது குடித்து வெறிகொண்டு நிர்வாணமாய்ப்‌ 
படுத்திருந்தான்‌ என்று காண்கிறோம்‌. அப்படியாக நோவாவையும்‌ பாவம்‌ விட்டூ 


வைக்கவில்லை. 
ஒரே பாஷையைக்‌ கர்த்தர்‌ தாறுமாறாக்கினார்‌ 


நோவாவின்‌ குமாரராகிய சேம்‌ காம்‌ யாப்பேத என்பவர்களுக்கு 
ஜலப்பிரளயத்துக்குப்பின்பு குமாரர்‌ பிறந்தார்கள்‌. அவர்கள்‌ ஜாதிகளிலுள்ள 
சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌ ஜலப்பிரளயத்துக்குப்பின்பு 
இவர்களால்‌ பூமியிலே ஜாதிகளாகப்‌ பிரிந்தன. 


பூமியெங்கும்‌ ஒரே பாஷையும்‌, ஒரே விதமான பேச்சும்‌ அந்த நாட்களில்‌ 
இருந்தது. அப்பொழுது அந்த ஜனங்கள்‌: நாம்‌ பூமியினமீதெங்கும்‌ 
சிதறிப்போகாதபடிக்கு, நமக்கு ஒரு நகரத்தையும்‌, வானத்தை அளாவும்‌ சிகரமுள்ள 
ஒரு கோபுரத்தையும்‌ கட்டி, நமக்குப்‌ பேர்‌ உண்டாகப்‌ பண்ணுவோம்‌ வாருங்கள்‌ 


என்று சொல்லிக்கொண்டார்கள்‌. மனுபுத்திரர்‌ கட்டுகிற நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
பார்க்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ இறங்கினார்‌. 

அப்பொழுது கர்த்தர்‌: இதோ, ஜனங்கள்‌ ஒரே கூட்டமாய்‌ இருக்கிறார்கள்‌, 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌ ஒரே பாஷையும்‌ இருக்கிறது, அவர்கள்‌ இதைச்‌ 
செய்யத்தொடங்கினார்கள்‌, இப்பொழுதும்‌ தாங்கள்செய்ய நினைத்தது ஒன்றும்‌ 
தடைபடமாட்டாது என்று இருக்கிறார்கள்‌. நாம்‌ இறங்கிப்போய்‌, ஒருவர்‌ பேசுகிறதை 
மற்றொருவர்‌ அறியாதபடிக்கு, அங்கே அவர்கள்‌ பாஷையைத்‌ தாறுமாறாக்குவோம்‌ 
என்றார்‌. அப்படியே கர்த்தர்‌ அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின்மீதெங்கும்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌, அப்பொழுது நகரம்‌ கட்டூகிறதை விட்டூவிட்டார்கள்‌. 
பூமியெங்கும்‌ வழங்கின பாஷையைக்‌ கர்த்தர்‌ அவ்விடத்தில்‌ தாறுமாறாக்கினபடியால்‌, 
அதின்பேர்‌ பாபேல்‌ எனனப்பட்டது, கர்த்தர்‌ அவர்களை அவ்விடத்திலிருந்து 
பூமியின்மீதெங்கும்‌ சிதறிப்போகப்பண்ணினார்‌. 


11 


அன்று அந்த ஜனம்‌ தமக்கென்று ஒரு பேர்‌ உண்டாக்க கர்த்தராகிய தேவனை 
மறந்து சுயமாய்ச்‌ செயற்பட, தன்‌ இச்சையாய்‌ நடந்துகொள்ள முற்பட்டார்கள்‌, 
முடிவோ ஏமாற்றமும்‌ தோல்வியும்தான்‌. எல்லாவற்றையும்‌ காண்கிற தேவன்‌, 
அவர்களுடைய பொல்லாத நினைவுகளையும்‌, பிரியமில்லாத சிந்தனைகளையும்‌ 
அறிந்த தெரிந்த தேவன்‌ அதற்குத்‌ தக்கதாக அவர்கள்‌ பாஷைகளைத 
தாறுமாறாக்கினதுமல்லாமல்‌ அவர்களைச்‌ சிதறடிக்கவும்‌ பண்ணினார்‌ என்று 


காண்கிறோம்‌. 


விழுந்து போன தேவதூதனான லூசிபர்‌ கூறியதுபோல: “நான்‌ வானத்துக்கு 
ஏறுவேன்‌, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ சிங்காசனத்தை 
உயர்த்துவேன்‌, வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்கூட்டத்தின்‌ பர்வதத்திலே 
வீற்றிருப்பேன்‌ என்றும்‌, நான்‌ மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில்‌ ஏறுவேன்‌, 
உன்னதமானவருக்கு ஓப்பாவேன்‌” - எனறு சொல்லி, கடைசியில்‌ 
பரலோகத்திலிருந்து துரத்தப்பட்டது போல, இவர்களும்‌ தமக்கென்று பேர்‌ உண்டாக்க 
நினைத்துக்‌ கடைசியில்‌ ஒன்றையே பேசி செயற்பட முடியாதபடி அவர்கள்‌ ஒரே 
பாஷை தாறுமாறாக்கப்பட்டு அப்படியே அவர்களைக்‌ கர்த்தர்‌ அவ்விடத்திலிருந்து 
பூமியின்மீதெங்கும்‌ சிதறிப்‌ போகப்‌ பண்ணினார்‌, அப்பொழுது நகரம்‌ கட்டுகிறதை 
அவர்கள்‌ விட்டூவிட்டார்கள்‌. 

இப்படியாகத்‌ தேவன்‌ அன்று அந்த ஜனங்களின்‌ இறுமாப்பான, 
பெருமையான, தன்‌ இச்சையான நோக்கத்தையும்‌ அவர்கள்‌ திட்டமிட்ட, தேவனுக்குப்‌ 
பிரியமில்லாத செயற்பாட்டையும்‌ தடுத்து நிறுத்தினார்‌. ஆனாலும்‌ பாவ சிந்தனை 
மனித சுபாவத்தை விட்டு விலகவில்லை, 


ஆபிரகாமும்‌ அவன்‌ நிலமையும்‌ 


நோவாவின்‌ குமாரனாகிய சேமுடைய வம்சத்தில்‌ வந்த தேராகு என்பவனுக்கு 
பிறந்த மூன்று குமாரர்‌ ஆபிரகாம்‌, நாகோர்‌, ஆரான்‌ என்பவர்கள்‌. ஆரான்‌ என்பவன்‌ 
லோத்தைப்‌ பெற்றான்‌. தேராகு தன்‌ குமாரனாகிய ஆபிரகாமையும்‌ (ஆபிராம்‌), 
ஆரானுடைய குமாரனும்‌ தன்‌ பேரனுமாயிருந்த லோத்தையும்‌, தன்‌ குமாரன்‌ 
ஆபிராமுடைய மனைவியாகிய தன்‌ மருமகள்‌ சாராயையும்‌ அழைத்துக்கொண்டு, 
அவர்களுடனே ஊர்‌ என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, கானான்‌ 
தேசத்துக்குப்‌ போகப்‌ புறப்பட்டான்‌, அவர்கள்‌ ஆரான்மட்டும்‌ வந்தபோது, அங்கே 
இருந்துவிட்டார்கள்‌. தேராகு ஆரானிலே மரித்தான்‌. 


தேவன்‌ ஆபிரகாமை அழைத்தார்‌ 
கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி: நீ உன்‌ தேசத்தையும்‌, உன்‌ இனத்தையும்‌, 
உன்‌ தகப்பனுடைய வீட்டையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌ 


12 


தேசத்துக்குப்‌ போ. நான்‌ உன்னைப்‌ பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, 
உன்‌ பேரைப்‌ பெருமைப்படூத்துவேன்‌, நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌, உன்னை 
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌, உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌, 
பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌ உனக்குள்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்றார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ சொன்னபடியே அவன்‌ புறப்பட்டுப்போனான. லோத்தும்‌ 
அவனோடேகூடப்‌ போனான்‌, ஆபிரகாம்‌ தன்‌ மனைவியாகிய சாராளையும்‌, தன்‌ 
சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும்‌, தாங்கள்‌ சம்பாதித்திருந்த தங்கள்‌ 
சம்பததெல்லாவற்றையும்‌, ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும்‌ 
கூட்டிக்கொண்டு, அவர்கள்‌ கானான்‌ தேசத்துக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 

கர்த்தர்‌ ஆபிரகாமுக்குத்‌ தரிசனமாகி: உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தைக்‌ 
கொடுப்பேன்‌ என்றார்‌. அப்பொழுது அவன்‌ தனக்குத்‌ தரிசனமான கர்த்தருக்கு 
அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டான்‌. 


வாக்குவாதமும்‌ பிரிவினையும்‌ 


ஆபிரகாம்‌ மிருகஜீவன்களும்‌ வெள்ளியும்‌ பொன்னுமான ஆஸ்திகளை 
உடைய சீமானாயிருந்தான்‌. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும்‌ ஆடுமாடுகளும்‌ 
கூடாரங்களும்‌ இருந்தன. அவர்கள்‌ ஒருமித்துக்‌ குடியிருக்க அந்தப்‌ பூமி 
அவர்களைத்‌ தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்த 
படியால்‌, அவர்கள்‌ ஒருமித்து வாசம்பண்ண ஏதுவில்லாமற்போயிற்று, 
ஆபிரகாமுடைய மந்தைமேய்ப்பருக்கும்‌ லோத்துடைய மந்தைமேய்ப்பருக்கும்‌ 
வாக்குவாதம்‌ உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும்‌ பெரிசியரும்‌ 
அத்தேசத்தில்‌ குடியிருந்தார்கள்‌. ஆபிரகாம்‌ லோத்தை நோக்கி: எனக்கும்‌ 


உனக்கும்‌, என்‌ மேய்ப்பருக்கும்‌ உன்‌ மேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌, 


நாம்‌ சகோதரர்‌. இந்தத்‌ தேசமெல்லாம்‌ உனக்குமுன்‌ இருக்கிறது அல்லவா? நீ 
என்னை விட்டுப்‌ பிரிந்துபோகலாம்‌, நீ இடதுபுறம்போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ 
போகிறேன்‌. நீ வலதுபுறம்‌ போனால்‌, நான்‌ இடதுபுறம்‌ போகிறேன்‌ என்றான்‌. 


பாவத்திற்கு அடிமையாகிறான்‌ 


ஒரு மனிதனுடைய வாழ்ககையிலே செல்வமும்‌, செல்வாக்கும்‌ பெருகும்போது 
அவனுக்குள்‌ இறுமாப்பும்‌ பெருமையும்‌ உண்டாகி அதனால்‌ பல விபரீதமான 
விளைவுகள்‌ ஏற்படுகினறன. இதேபோன்ற ஒரு நிலைமை லோத்துவினுடைய மந்தை 
மேய்ப்போருக்கு வந்து, அவர்களுக்கும்‌, ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும்‌ 
வாக்குவாதம்‌ உண்டாக்கினதை மேற்குறிப்பிட்ட சம்பவத்தில்‌ காண்கிறோம்‌. இவை 


எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌, அவரவர்‌ இருதயத்திலே சத்துருவான பிசாசானவன்‌, 


13 


அவர்கள்‌ பாவ சுபாவத்தைத்‌ தூண்டி, தவறாக நடக்க, செயற்பட வைத்து 
அவர்களை பாவத்தில்‌ விழுத்துவதுதான்‌. அநேகர்‌ அவனுடைய தந்திரமான 
சூழ்ச்சிக்கு ஆளாகி விடூகிறார்கள்‌, ஆனால்‌, இச்‌ சந்தர்ப்பத்தில்‌ ஆபிரகாம்‌ தேவ 
பயத்தோடு செயற்படூவதைக்‌ காண்கிறோம்‌. 


“ஆபிராம்‌ லோத்தை நோக்கி: எனக்கும்‌ உனக்கும்‌, என்‌ மேய்ப்பருக்கும்‌ 
உன மேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌, நாம்‌ சகோதரர்‌. இந்தத்‌ 
தேசமெல்லாம்‌ உனக்குமுன்‌ இருக்கிறது அல்லவா? நீ எனனை விட்டுப்‌ 
பிரிந்துபோகலாம்‌, நீ இடதுபுறம்போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ போகிறேன்‌. நீ வலதுபுறம்‌ 
போனால்‌, நான்‌ இடதுபுறம்‌ போகிறேன்‌ என்றான்‌.” ஆதி. 13: 8-9 


பிரிந்துபோன லோத்து 


லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும்‌ தெரிந்துகொண்டு, 
கிழக்கே பிரயாணப்பட்டூப்‌ போனான்‌, இப்படி அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ விட்டுப்‌ 
பிரிந்தார்கள்‌, ஆபிரகாம்‌ கானான்‌ தேசத்தில்‌ குடியிருந்தான்‌, லோத்து அந்த 
யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில்‌ வாசம்பண்ணி, 
சோதோமுக்கு நேரே கூடாரம்‌ போட்டான்‌. சோதோமின்‌ ஜனங்கள்‌ 
பொல்லாதவர்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய்‌ இருந்தார்கள்‌. 


பின்பு கர்த்தர்‌ சோதோம்‌ கொமோராவின்‌ கூக்குரல்‌ பெரிதாயிருப்பதினாலும்‌, 
அவைகளின்‌ பாவம்‌ மிகவும்‌ கொடிதாயிருப்பதினாலும்‌, நான்‌ இறங்கிப்போய்‌, 
என்ணிடததுில்‌ வந்து எட்டின அதின்‌ கூக்குரலின் படியே அவர்கள்‌ 
செய்திருக்கிறார்களோ இல்லையோ எண்று பார்த்து அறிவேன்‌ எனறார்‌. 


சோதோமின்‌ பாவம்‌ 


இரண்டு தூதர்கள்‌ சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள்‌, லோத்து 
சோதோமின்‌ வாசலிலே உட்கார்ந்திருந்தான்‌. அவர்களைக்‌ கண்டு, லோத்து எழுந்து 
எதிர்கொண்டு தரைமட்டும்‌ குனிந்து: ஆண்டவனமார்களே, அடியேனுடைய வீட்டு 
முகமாய்‌ நீங்கள்‌ திரும்பி, உங்கள்‌ கால்களைக்‌ கழுவி, இராத்தங்கி, காலையில்‌ 
எழுந்து பிரயாணப்பட்டுப்‌ போகலாம்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: அப்படியல்ல, 
வீதியிலே இராத்தங்குவோம்‌ என்றார்கள்‌. அவன்‌ அவர்களை மிகவும்‌ வருந்திக்‌ 
கேட்டுக்கொண்டான்‌, அப்பொழுது அவனிடத்திற்குத்‌ திரும்பி, அவன்‌ வீட்டிலே 
பிரவேசிததார்கள்‌. அவன்‌ புளிப்பில்லா அப்பங்களைச்‌ சுட்டு, அவர்களுக்கு 
விருந்துபண்ணினான்‌, அவர்கள்‌ புசித்தார்கள்‌. அவர்கள்‌ படுக்குமுன்னே, சோதோம்‌ 
பட்டணத்து மனிதராகிய வாலிபர்முதல்‌ கிழவர்மட்டுமுள்ள ஜனங்கள்‌ அனைவரும்‌ 
நாலாதிசைகளிலுமிருந்து வந்து, வீட்டைச்‌ சூழ்ந்துகொண்டு, லோத்தைக்‌ கூப்பிட்டு: 
இந்த இராத்திரி உன்னிடத்தில்‌ வந்த மனுஷர்‌ எங்கே? நாங்கள்‌ அவர்களை 


14 


அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில்‌ வெளியே கொண்டு வா என்றார்கள்‌. 


அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து, தனக்குப்‌ பின்னாலே கதவைப்‌ 
பூட்டி, அவர்களிடத்தில்‌ போய்‌: சகோதரரே, இந்த அக்கிரமம்‌ செய்யவேண்டாம்‌, 
இதோ, புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள்‌ எனக்கு உண்டு. அவர்களை 
உங்களிடத்திற்கு வெளியே கொண்டுவருகிறேன்‌, அவர்களுக்கு உங்கள்‌ இஷ்டப்படி 


செய்யுங்கள்‌. இந்தப்‌ புருஷர்‌ என்‌ கூரையின்‌ நிழலில்‌ வந்தபடியால்‌, இவர்களுக்கு 
மாத்திரம்‌ ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: அப்பாலே போ, 
பரதேசியாய்‌ வந்த இவனா நியாயம்‌ பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்குச்‌ 
செய்வதைப்பார்க்கிலும்‌ உனக்கு அதிக பொலலாப்புச்‌ செய்வோம்‌ என்று சொல்லி, 
லோத்து என்பவனை மிகவும்‌ நெருக்கிக்‌ கதவை உடைக்கக்‌ கிட்டினார்கள்‌. 
அப்பொழுது அந்தப்‌ புருஷர்கள்‌ தங்கள்‌ கைகளை வெளியே நீட்டி, லோத்தைத்‌ 
தங்கள்‌ அண்டைக்கு வீட்டுக்குள்‌ இழுத்துக்கொண்டு, கதவைப்‌ பூட்டி, 
தெருவாசலிலிருந்த சிறியோரும்‌ பெரியோருமாகிய மனிதருக்குக்‌ குருட்டாட்டம்‌ 
பிடிக்கப்பண்ணினார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ வாசலைத்‌ தேடித்தேடி 
அலுத்துப்போனார்கள்‌. 


ஆணோடே ஆண்‌ அவலட்சணம்‌ 


எவ்வளவு தூரம்‌ பாவச்‌ செயல்கள்‌ பலுகிப்‌ பெருகி இருக்கிறதை சோதோமில்‌ 
நடந்த மேலே கூறப்பட்ட சம்பவத்திற்கூடாக அறிந்து கொள்ளலாம்‌, இதைக்‌ குறித்து 
அப்போஸ்தலனான பவுல்‌ அடிகள்‌ ரோமருக்கு எழுதிய நிருபத்தில்‌ பின்வாறு 
தெளிவுபடுத்துகிறார்‌: 


“அவர்கள்‌ தேவனை அறிந்தும்‌, அவரைத தேவனெனறு 
மகிமைப்படுத்தாமலும்‌, ஸ்தோத்திரியாமலுமிருந்து, தங்கள்‌ சிந்தனைகளினாலே 
வீணரானார்கள்‌, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்‌ இருளடைந்தது. அவர்கள்‌ 
தங்களை ஞானிகளென்று சொல்லியும்‌ பயித்தியக்காரராகி, அழிவில்லாத 
தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள்‌, பறவைகள்‌, மிருகங்கள்‌, ஊரும்‌ 
பிராணிகள்‌ ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்‌. 
இதினிமித்தம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயததிலுள்ள இச்சைகளினாலே 
ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக, தேவன்‌ 
அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடூத்தார்‌. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்தொழுது சேவியாமல்‌ சிருஷ்டியைத்தொழுது 
சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌. 
இதினிமித தம்‌ தேவன்‌ அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு 
ஓப்புக்கொடுத்தார்‌, அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள்‌ சுபாவ அநுபோகத்தைச்‌ 


சுபாவத்துக்கு விரோதமான அநுபோகமாக மாற்றினார்கள்‌. அப்படியே ஆண்களும்‌ 


பெண்களைச்‌ சுபாவப்படி அநுபவியாமல்‌, ஒருவர்மேலொருவர்‌ விரகதாபத்தினாலே 
15 


பொங்கி, ஆணோடே ஆண்‌ அவலட்சணமானதை நடப்பிதது, தங்கள்‌ 
தப்பிதத்திற்குத்‌ தகுதியான பலனைத்‌ தங்களுக்குள்‌ அடைந்தார்கள்‌. தேவனை 
அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால்‌, 
தகாதவைகளைச்‌ செய்யும்படி, தேவன்‌ அவர்களைக்‌ கேடானசிநதைக்கு 


ஒப்புக்கொடுத்தார்‌.”- ரோமர்‌ 1: 21-28 


இப்படியாக ஆதாம்‌, ஏவாள்‌ இருவரையும்‌ வஞ்சித்து அவர்களைத்‌ தேவ 
கட்டளையை மீற வைத்து, கீழ்ப்படியாமை என்ற பாவத்தோடூ ஆரம்பித்து, அவர்கள்‌ 
பரம்பரைக்கூடாக எரிச்சல்‌, கோபம்‌, கொலை, பொய்‌, இரண்டு மனைவி, குடி வெறி, 
பெயர்‌ புகழ்‌, வாக்குவாதம்‌, காமம்‌, இச்சை எண்று வித்தியாசம்‌ வித்தியாசமான 
பாவங்களில்‌ மனிதனை விழுவித்து தன்‌ நோக்கத்தை சத்துருவான பிசாசானவன்‌ 
செயற்படுத்திக்‌ கொண்டே வருகிறான்‌, மனிதனும்‌ அவனுடைய ஆதிக்கத்திற்கும்‌, 
சீர்கேடான செயற்பாடூகளுக்கும்‌ அடிமைகளாகி பாவத்தில்‌ விழுந்து விடுகிறார்கள்‌. 
அப்படியே பாவம்‌ சகல சந்ததியையும்‌ சந்தித்தது. 


சோதோம்‌ கொமோரா பட்டணங்கள்‌ அழிக்கப்பட்டன 


பின்பு அந்தத்‌ தேவ தூதர்கள்‌ லோத்தை நோக்கி: இவ்விடத்தில்‌ இன்னும்‌ 
உனக்கு யார்‌ இருக்கிறார்கள்‌? மருமகனாவது, உன குமாரராவது, உன 
குமாரத்திகளாவது, பட்டணத்தில்‌ உனக்குரிய எவர்களாவது இருந்தால்‌, அவர்களை 
இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக்கொண்டூபோ. நாங்கள்‌ இந்த 
ஸ்தலத்தை அழிக்கப்போகிறோம்‌, இவர்கள்‌ கூக்குரல்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்கக்‌ கர்த்தர்‌ எங்களை அனுப்பினார்‌ என்றார்கள்‌. 
அப்பொழுது லோத்து புறப்பட்டு, தன்‌ குமாரத்திகளை விவாகம்பண்ணப்போகிற 
தன்‌ மருமக்கள்மாரோடே பேசி: நீங்கள்‌ எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டுப்‌ 
புறப்படுங்கள்‌, கர்த்தர்‌ இந்தப்‌ பட்டணத்தை அழிக்கப்போகிறார்‌ எனறான்‌, 
அவனுடைய மருமக்களின்‌ பார்வைக்கு அவன்‌ பரியாசம்பண்ணுகிறதாகக்‌ கண்டது. 
அந்தத்‌ தூதர்‌ லோத்தை நோக்கி: பட்டணத்திற்கு வரும்‌ தண்டனையில்‌ நீ 
அழியாதபடிக்கு எழுந்து, உண்‌ மனைவியையும்‌, இங்கே இருக்கிற உன்‌ இரண்டு 
குமாரத்திகளையும்‌ அழைத்துக்கொண்டுபோ என்று சொல்லி, அவனைத்‌ 
துரிதப்படுத்தினார்கள்‌. அவன்‌ தாமதித்துக்‌ கொண்டிருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவனமேல்‌ வைத்த இரக்கத்தினாலே, அந்தப்‌ புருஷர்‌ அவன்‌ கையையும்‌, அவன்‌ 
மனைவியின்‌ கையையும்‌, அவன்‌ இரண்டு குமாரத்திகளின்‌ கையையும்‌ பிடித்து, 
அவனைப்‌ பட்டணத்திற்கு வெளியே கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. ௮வர்களை வெளியே 
கொண்டுபோய்‌ விட்டபின்பு, அவர்‌: உன்‌ ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ, பின்னிட்டுப்‌ பாராதே, 
இந்தச்‌ சமபூமியில்‌ எங்கும்‌ நில்லாதே, ந அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ 
என்றார்‌. அதற்கு லோத்து: அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில்‌ உமது 
அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என்‌ பிராணனைக்‌ காக்கத்‌ தேவரீர்‌ எனக்குச்‌ 

16 


செய்த கிருபையைப்‌ பெரிதாக விளங்கப்பண்ணினீர்‌, மலைக்கு ஓடிப்போக என்னால்‌ 
முடியாது, தீங்கு என்னைத்‌ தொடரும்‌, நான்‌ மரித்துப்போவேன்‌, அதோ, அந்த 
ஊர்‌ இருக்கிறதே, நான்‌ அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய்‌ அது கிட்ட இருக்கிறது, 
சின்னதுமாய்‌ இருக்கிறது, என்‌ பிராணன்‌ பிழைக்க நான்‌ அங்கே ஓடிப்போகட்டும்‌, 
அது சின்ன ஊர்தானே என்றான்‌. அதற்கு அவர்‌: நீ கேட்டுக்கொண்ட ஊரை 
நான்‌ கவிழ்த்துப்போடாதபடிக்கு, இந்த விஷயத்திலும்‌ உனக்கு அநுக்கிரகம்‌ 
பண்ணினேன்‌. தீவிரமாய்‌ அங்கே ஓடித்‌ தப்பித்துக்‌ கொள்‌, நீ அங்கே போய்ச்‌ 
சேருமட்டும்‌ நான்‌ ஒன்றும்‌ செய்யக்கூடாது என்றார்‌, ஆகையால்‌ அந்த ஊர்‌ சோவார்‌ 
எனனப்பட்டது. லோத்து சோவாருக்குள்‌ வரும்போது பூமியின்மேல்‌ சூரியன்‌ 
உதித்தது. அப்பொழுது கர்த்தர்‌ சோதோமினமேலும்‌ கொமோராவின்மேலும்‌, 
கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும்‌ அக்கினியையும்‌ வருஷிக்கப்பண்ணி, 
அந்தப்‌ பட்டணங்களையும்‌, அந்தச்‌ சமபூமியனைத்தையும்‌, அந்தப்‌ பட்டணங்களின்‌ 


எல்லாக்‌ குடிகளையும்‌, பூமியின்‌ பயிரையும்‌ அழித்துப்போட்டார்‌. அவன்‌ மனைவியோ 


பின்னிட்டுப்‌ பார்த்து, உப்புத்தூண்‌ ஆனாள்‌. ஆதி.19; 12-29 


பாவம்‌ நிறைந்த பட்டணங்கள்‌ அழிக்கப்படும்போது தேவன்‌ இரங்கி 
லோத்தையும்‌ அவண்‌ மனைவி, இரண்டூ குமாரத்திகளையும்‌ விசேஷித்த விதமாக 
காப்பாற்றுகிறார்‌. ஆனால்‌ லோத்துவின்‌ மருமக்கள்‌ தேவனுடைய எச்சரிப்பை 
உதாசீனம்‌ செய்தனர்‌. மாமனாருடைய பேச்சு அவர்கள்‌ பார்வைக்கு 


பரியாசம்பண்ணுகிறதாகக்‌ கண்டது, அதனால்‌ அவர்கள்‌ தங்களை அந்த அழிவில்‌ 


நின்று தப்பித்துக்கொள்ள முடியவில்லை. அன்று மட்டுமல்ல இன்றும்‌ அனேக 
மக்கள்‌ தேவ கட்டளைகளும்‌, தேவ வார்த்தைகளும்‌ எவ்வளவு முக்கியத்துவம்‌ 
என்பதை அறியாமல்‌, புரியாமல்‌ அவற்றை ஏனோதானோ எனறு 
புறக்கணிப்பதையும்‌, அவற்றைப்‌ பரியாசம்பண்ணும்‌ அளவிற்கு நடப்பதையும்‌ 
காண்கிறோம்‌. இவர்களும்‌ ஒருநாள்‌ லோத்துவின்‌ மருமக்களுக்கு ஏற்பட்ட 
அழிவைப்போல்‌ ஏற்படாதபடிக்கு தம்மைக்‌ காத்து நடக்க வேத வசனத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


லோத்தின்‌ மனைவி உப்புத்தூண்‌ ஆனாள்‌ 


தேவ தூதர்கள்‌ “உன்‌ ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ, பின்னிட்டுப்‌ பாராதே,” என்று 
துர்க்கமாகவும, எச்சரிப்பாகவும்‌ லோத்து குடூம்பத்தினருக்கு கூறியிருந்தபோதும்‌, 
லோத்தின்‌ மனைவி அந்த வார்தைக்குக்‌ கீழ்ப்படியவில்லை. கர்ததராலே 


வானத்திலிருந்து கந்தகத்தையும்‌ அக்கினியையும்‌ வருஷிக்கப்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணங்களையும்‌, அந்தச்‌ சமபூமியனைத்தையும்‌, அந்தப்‌ பட்டணங்களின்‌ எல்லாக்‌ 
குடிகளையும்‌, பூமியின்‌ பயிரையும்‌ அழித்துப்போட்டதை ஒரு கணம்‌ திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌, அடுத்த கணம்‌ அதன பிரதிபலன்‌, அவள்‌ அந்த இடத்திலேயே 
உப்புத்தூண்‌ ஆனாள்‌, எவ்வளவு பரிதாபம்‌? 

17 


வேதம்‌ சொல்லுகிறது “கர்த்தர்‌ அவன்மேல்‌ வைத்த இரக்கத்தினாலே, அந்தப்‌ 
புருஷர்‌ அவண்‌ கையையும்‌, அவண்‌ மனைவியின்‌ கையையும்‌, அவன்‌ இரண்டு 
குமாரத்திகளின்‌ கையையும்‌ பிடித்து, அவனைப்‌ பட்டணத்திற்கு வெளியே 
கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌.” அப்படியாகத்‌ தேவன்‌ அவர்கள்மேல்‌ வைத்த பேரன்பை 
லோத்தின மனைவி சிந்திக்கவில்லை, தன்‌ சுய இச்சைக்கு இடம்‌ கொடுத்ததின்‌ 
நிமித்தம்‌ கீழ்ப்படியாதபடி தேவ கோபாக்கினைக்கு ஆளானாள்‌. ஆதாம்‌ ஏவாள்‌ 
போன்று கீழ்ப்படியாமை என்னும்‌ மனிதனுடைய முதற்‌ பாவத்திற்கு இவளும்‌ 
இடம்‌ கொடுத்தாள்‌. 


இதே நிலமையைத்தான்‌ இன்றும்‌ இவ்வுலகில்‌ காண்கிறோம்‌. தேவனுடைய 
வார்தைக்குக்‌ கீழ்ப்படியாதபடி, உலகத்தின்‌ சிற்றின்பங்களுக்காக தம்மை 
ஒப்புக்கொடுத்து தேவ சாபத்திற்கும்‌, தேவ கோபாக்கினைக்கும்‌ ஆளாகிவிடூகிறார்கள்‌. 
இதைக்‌ குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியதாவது: 


“உமது வேதத்தை விட்டூ விலகுகிற துனமார்க்கர்நிமித்தம்‌ நடுக்கம்‌ என்னைப்‌ 
பிடித்தது.”- சங்கீதம்‌ 119: 53 


“உமது வசனத்தைக்‌ காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான்‌ கண்டபோது, 


எனக்கு அருவருப்பாயிருந்தது.” - சங்கீதம்‌ 119; 138 


அப்போஸ்தலனான பவுல்‌ ரோமருக்கு எழுதிய நிருபத்தில்‌ தேவ 
வாக்கியங்களுக்கு செவி கொடாதவர்களுடைய நிலையை இப்படியாக விபரிக்கிறார்‌: 


“அந்தப்படியே: நீதிமான்‌ ஒருவனாகிலும்‌ இல்லை, உணர்வுள்ளவன்‌ இல்லை, 
தேவனைத்‌ தேடுகிறவன இல்லை, எல்லாரும்‌ வழிதப்பி, ஏகமாய்க 
கெட்டுப்போனார்கள்‌ , நன்மைசெய்கிறவன்‌இல்லை, ஒருவனாகிலும்‌ இல்லை. அவர்கள்‌ 
தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள்‌ நாவுகளால்‌ வஞ்சனைசெய்கிறார்கள்‌, 
அவர்களுடைய உதடூகளின்‌ கீழே பாம்பின்‌ விஷம்‌ இருக்கிறது, அவர்கள்‌ வாய்‌ 
சபிப்பினாலும்‌ கசப்பினாலும்‌ நிறைந்திருக்கிறது, அவர்கள்‌ கால்கள்‌ 
இரத்தஞ்சிந்துகிறதற்குத்‌ தீவிரிக்கிறது, நாசமும்‌ நிர்ப்பந்தமும்‌ அவர்கள்‌ 
வழிகளிலிருக்கிறது, சமாதான வழியை அவர்கள்‌ அறியாதிருக்கிறார்கள்‌, அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகத்‌ தெய்வபயமில்லை, என்று எழுதியிருக்கிறதே.” - ரோமர்‌ 
3: 10-18 


தப்பிப்போன லோத்துவின்‌ முடிவு 


தேவன்‌ சோதோம்‌ கொமோரா பட்டணங்களைத தாம்‌ 

கவிழ்த்துப்போடுகையில்‌, லோத்தை அந்த அழிவின்‌ நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி 

அனுப்பிவிட்டார்‌. பின்பு லோத்து சோவாரில்‌ குடியிருக்கப்‌ பயந்து, சோவாரை 

விட்டுப்போய்‌, அவனும்‌ அவனோடேகூட அவனுடைய இரண்டூ குமாரத்திகளும்‌ 
18 


மலையிலே வாசம்பணணினார்கள்‌, அங்கே அவனும்‌ அவனுடைய இரண்டு 
குமாரத்திகளும்‌ ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள்‌. அப்பொழுது மூத்தவள்‌ 
இளையவளைப்‌ பார்த்து: நம்முடைய தகப்பன்‌ முதிர்வயதானார்‌, பூமியெங்கும்‌ 
நடக்கிற முறையின்படியே நம்மோடே சேரப்‌ பூமியிலே ஒரு புருஷனும்‌ இல்லை, 
நம்முடைய தகப்பனால்‌ சந்ததி உண்டாகும்படிக்கு, அவருக்கு மதுவைக்‌ 
குடிக்கக்கொடுத்து, அவரோடே சயனிப்போம்‌ வா என்றாள்‌. அப்படியே அன்று 
இரவிலே, தங்கள்‌ தகப்பனுக்கு மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌. மூத்தவள்‌ 
போய்‌, தன்‌ தகப்பனோடே சயனிததாள்‌, அவள்‌ சயனிதததையும்‌ 
எழுந்திருந்ததையும்‌ அவண்‌ உணராதிருந்தான்‌. மறுநாளிலே மூத்தவள்‌ 
இளையவளைப்்‌ பார்த்து: நேற்று ராத்திரி நான்‌ தகப்பனோடே சயனித்தேன்‌. இன்று 
ராத்திரியும்‌ மதுவைக்‌ குடிக்கக்கொடுப்போம்‌, நம்முடைய தகப்பனால்‌ சந்ததி 
உண்டாகும்படி நீ போய்‌ அவரோடே சயனி என்றாள்‌. அப்படியே அனறு 
ராத்திரியிலும்‌ தங்கள்‌ தகப்பனுக்கு மதுவைக்‌ குடிக்கக்கொடூத்தார்கள்‌. அப்பொழுது 
இளையவள்‌ எழுந்துபோய்‌, அவனோடே சயனித்தாள்‌. அவள்‌ சயனித்ததையும்‌ 
எழுந்திருந்ததையும்‌ அவண்‌ உணராதிருந்தான்‌. இவ்விதமாய்‌ லோத்தின்‌ 
குமாரத்திகள்‌ இருவரும்‌ தங்கள்‌ தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள்‌. மூத்தவள்‌ 
ஒரு குமாரனைப்‌ பெற்று, அவனுக்கு மோவாப்‌ என்று பேரிட்டாள்‌, அவன்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிற மோவாபியருக்குத்‌ தகப்பன்‌. இளையவளும்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, அவனுக்கு பென்னம்மி என்று பேரிட்டாள்‌, அவன்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிற அம்மோன்‌ புத்திரருக்குத்‌ தகப்பன்‌. 


தகப்பனாலே கர்ப்பவதியான குமாரத்திகள்‌ 


ஆபிரகாமோடூ வந்த லோத்துக்கும்‌ ஆடுமாடூகளும்‌ கூடாரங்களும்‌ இருந்தன. 
அவர்கள்‌ ஒருமித்துக்‌ குடியிருக்க அந்தப்‌ பூமி அவர்களைத்‌ தாங்கக்கூடாதிருந்தது. 
அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய்‌ இருந்தபடியால்‌, அவர்கள்‌ ஒருமித்து 
வாசம்பண்ண ஏதுவில்லாமற்போயிற்று. ஆபிராமுடைய மந்தைமேய்ப்பருக்கும்‌ 
லோத்துடைய மந்தைமேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ உண்டாயிற்று. ஆபிராம்‌ 
லோத்தை நோக்கி: எனக்கும்‌ உனக்கும்‌, என்‌ மேய்ப்பருக்கும்‌ உன மேய்ப்பருக்கும்‌ 
வாக்குவாதம்‌ வேண்டாம்‌, நாம்‌ சகோதரர்‌. இந்தத்‌ தேசமெல்லாம்‌ உனக்குமுன்‌ 
இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டுப்‌ பிரிந்துபோகலாம்‌, நீ இடதுபுறம்போனால்‌, 
நான்‌ வலதுபுறம்‌ போகிறேன்‌. நீ வலதுபுறம்‌ போனால்‌, நான்‌ இடதுபுறம்‌ போகிறேன்‌ 


என்றான்‌. 


அப்பொழுது லோத்து தன்‌ கண்களை ஏறெடுத்துப்பார்த்து: யோர்தான்‌ நதிக்கு 

அருகான சமபூமி முழுவதும்‌ நீர்வளம்‌ பொருந்தினதாயிருக்கக்கண்டான்‌. கர்த்தர்‌ 

சோதோமையும்‌ கோமோராவையும்‌ அழிக்குமுன்னே, சோவாருக்குப்‌ போம்‌ வழிமட்டூம்‌ 

அது கர்த்தருடைய தோட்டத்தைப்போலவும்‌ எகிப்து தேசத்தைப்போலவும்‌ இருந்தது. 
19 


அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும்‌ 
தெரிந்துகொண்டு, கிழக்கே பிரயாணப்பட்டுப்போனான்‌, இப்படி அவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ விட்டுப்‌ பிரிந்தார்கள்‌. ஆபிராம்‌ கானான்‌ தேசத்தில்‌ குடியிருந்தான்‌, லோத்து 
அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில்‌ வாசம்பண்ணி, 
சோதோமுக்கு நேரே கூடாரம்‌ போட்டான்‌. சோதோமின ஜனங்கள்‌ 
பொலலாதவர்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய்‌ இருந்தார்கள்‌. 


ஆஸ்தியும்‌, சம்பாத்தியமும்‌ பெருகியதன நிமித்தம்‌, லோத்து ஆபிரகாமை 
விட்டு பிரிந்தபோது நாவளம்‌, நிலவளம்‌, சமபூமி போன்ற உலக நிலமைகளைப்‌ 
பார்த்து கடைசியில்‌ பொல்லாதவர்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய்‌ 
இருந்த சோதோமுக்கு நேரே கூடாரம்‌ போட்டான்‌. இந்த மகா பாவிகளுடைய சூழலில்‌ 
வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை லோத்துவின்‌ மனைவியின்‌ கீழ்ப்படியாமைக்கும்‌, 
அவன்‌ குமாரத்திகளுடைய தகாத நடத்தைக்கும்‌ காரணமாய்‌ இருந்திருக்கலாம்‌. 
எனவே இன்று நாமும்‌, இந்தப்‌ பாவம்‌ நிறைந்த உலகத்தில்‌ குடியிருக்கும்‌ 
சூழ்நிலையை கவனித்து வாழவேண்டும்‌. ஏனெனில்‌ பாவ சூழல்‌ பாவத்திறகேதுவாக 


நம்மைக்‌ கொண்டூபோய்விடும்‌. 
பரம்பரையில்‌ பாவம்‌ தொடர்ந்தது 


ஆபிரகாமின்‌ குமாரனாகிய ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம்‌ பண்ணினான்‌, 
மலடியாயிருந்த தண்‌ மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்தான்‌, அவன்‌ மனைவி ரெபெக்காள்‌ கர்ப்பம்‌ தரித்தாள்‌, அவள்‌ கர்ப்பத்திலே 
பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன, அப்பொழுது அவள்‌: 
இப்படியானால்‌ எனக்கு எப்படியோ என்று சொல்லி, கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி 
போனாள்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: இரண்டு ஜாதிகள்‌ உன்‌ கர்ப்பத்தில்‌ 
உண்டாயிருக்கிறது, இரண்டுவித ஜனங்கள்‌ உன்‌ வயிற்றிலிருந்து பிரியும்‌, அவர்களில்‌ 
ஒரு ஜனத்தார்‌ மற்ற ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ பலத்திருப்பார்கள்‌, மூத்தவன்‌ 
இளையவனைச்‌ சேவிப்பான்‌ என்றார்‌. பிரசவகாலம்‌ பூரணமானபோது, அவள்‌ 
கர்ப்பத்தில்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ இருந்தது. மூத்தவன்‌ சிவந்த நிறமுள்ளவனாயும்‌ 
சர்வாங்கமும்‌ ரோம அங்கி போர்த்தவன்‌ போலவும்‌ வெளிப்பட்டான்‌, அவனுக்கு 
ஏசா என்று பேரிட்டார்கள்‌. பின்பு, அவன்‌ சகோதரன்‌ தன்‌ கையினாலே ஏசாவின்‌ 
குதிங்காலைப்‌ பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான்‌, அவனுக்கு யாக்கோபு என்று 
பேரிட்டார்கள்‌, இந்தப்‌ பிள்ளைகள்‌ பெரியவர்களானபோது, ஏசா வேட்டையில்‌ 
வல்லவனும்‌ வனசஞ்சாரியுமாய்‌ இருந்தான்‌, யாக்கோபு குணசாலியும்‌ 
கூடாரவாசியுமாய்‌ இருந்தான்‌. 


20 


ஈசாக்கின்‌ குமாரர்‌ ஏசாவும்‌ யாக்கோபும்‌ 


ஒருநாள்‌ ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, யாக்கோபு கூழ்‌ 
சமைத்துக்கொண்டிருந்தான்‌. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி: அந்தச்‌ 
சிவப்பான கூழிலே நான்‌ சாப்பிடக்‌ கொஞ்சம்‌ தா, இளைத்திருக்கிறேன்‌ என்றான்‌, 
இதனாலே அவனுக்கு ஏதோம்‌ என்கிற பேர்‌ உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு: 
உன்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான்‌. அதற்கு 
ஏசா: இதோ, நான்‌ சாகாப்போகிறேனே, இந்தச்‌ சேஷ்ட புத்திரபாகம்‌ எனக்கு 
என்னத்திற்கு எனறான்‌. அப்பொழுது யாக்கோபு: இனறு எனக்கு 
ஆணையிட்டுக்கொடு என்றான்‌, அவன யாக்கோபுக்கு ஆணையிட்டு, தன்‌ சேஷ்ட 
புத்திரபாகத்தை அவனுக்கு விற்றுப்போட்டான்‌. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு 
அப்பத்தையும்‌ பயற்றங்கூழையும்‌ கொடுத்தான்‌, அவன்‌ புசித்துக்‌ குடித்து 
எழுந்திருந்து போய்விட்டான்‌. இப்படி ஏசா தன்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம்‌ 
பண்ணினான்‌. 


மேலே கூறப்பட்ட சம்பவத்தில்‌ யாக்கோபு தன்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌ 
பெலவீனத்தைத்‌ தனக்குச்‌ சாதகமாக்கி அவன்‌ பசிக்கு அப்பத்தையும்‌ கூழையும்‌ 
கொடுத்துத்‌ தந்திரமாக அவனுக்குரிய சேஷ்ட புத்திரபாகத்தை தனக்காக்கிக்‌ 
கொண்டான்‌. அதேபோல இன்றும்‌ அனேகர்‌ பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்காக 
பல தந்திர உபாயங்களைக்‌ கையாண்டு, சாதகமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி, 


மற்றவனை ஏமாற்றி அடுத்தவன்‌ உரித்தை தமக்காக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதத்தையும்‌ வாங்கிக்கொண்ட யாக்கோபு 


ஈசாக்கு தன்‌ மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து: என்‌ மகனே நான்‌ 
முதிர்வயதானேன்‌, என்‌ மரணம்‌ இன்ன நாளில்‌ என்று அறியேன்‌. ஆகையால்‌, நீ 
உன ஆயுதங்களாகிய உன்‌ அம்பறாத துணியையும்‌ உன வில்லையும்‌ 
எடுத்துக்கொண்டு வனத்துக்குப்போய்‌, எனக்காக வேட்டையாடி, அதை எனக்குப்‌ 
பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாகச்‌ சமைத்து, நான்‌ புசிக்கவும்‌, நான்‌ 
மரணமடையுமுன்னே என்‌ ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும்‌, என்னிடத்தில்‌ 
கொண்டுவா என்றான்‌. இவற்றை ரெபெக்காள்‌ கேட்டுக்கொண்டிருந்தாள்‌. ஏசா 


வேட்டையாடிக்‌ கொண்டுவரும்படி வனத்துக்குப்‌ போனான்‌. 
தாயுடைய சூழ்ச்சிக்கு மகன்‌ இணங்கினான்‌ 


அப்பொழுது ரெபெக்காள்‌ தன்‌ குமாரனாகிய யாக்கோபை நோக்கி; உன்‌ 
தகப்பன்‌ உன்‌ சகோதரனாகிய ஏசாவை அழைத்து: நான்‌ புசித்து, எனக்கு 
மரணம்‌ வருமுன்னே, கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி, நீ 
எனக்காக வேட்டையாடி, அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாகச்‌ 


21 


சமைத்துக்கொண்டூவா என்று சொலலக்கேட்டான்‌. ஆகையால்‌, என்‌ மகனே, என்‌ 
சொல்லைக்‌ கேட்டு, நான்‌ உனக்குக்‌ கற்பிக்கிறபடி செய்‌. நீ ஆட்டுமந்தைக்குப்‌ 
போய்‌, இரண்டு நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளைக்‌ கொண்டுவா, நான்‌ அவைகளை 
உன்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாகச்‌ சமைப்பேன்‌. உன்‌ 
தகப்பன்‌ தாம்‌ மரணமடையுமுன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர்‌ புசிப்பதற்கு 
நீ அதை அவரிடத்தில்‌ கொண்டுபோகவேண்டும்‌ என்றாள்‌. அதற்கு யாக்கோபு தன்‌ 
தாயாகிய ரெபெக்காளை நோக்கி: என்‌ சகோதரனாகிய ஏசா ரோமம்‌ மிகுத்தவன்‌, 
நான்‌ ரோமமில்லாதவன்‌, ஒருவேளை என்‌ தகப்பன்‌ என்னைத்‌ தடவிப்பார்ப்பார்‌, 
அப்பொழுது நான்‌ அவருக்கு எத்தனாய்க்‌ காணப்பட்டு, என்மேல்‌ ஆசீர்வாதத்தை 
அல்ல, சாபத்தை வரப்பண்ணிக்கொள்ளுவேனே என்றான்‌. 


அதற்கு அவன்‌ தாய்‌: என்மகனே, உன்மேல்‌ வரும்‌ சாபம்‌ என்மேல்‌ வரட்டும்‌, 
என்‌ சொல்லை மாத்திரம்‌ கேட்டு, நீ போய்‌, அவைகளை என்னிடத்தில்‌ கொண்டுவா 
என்றாள்‌. அவண்‌ போய்‌ அவைகளைப்‌ பிடித்து, தன்‌ தாயினிடத்தில்‌ 
கொண்டுவந்தான்‌, அவனுடைய தாய்‌ அவன்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமானபடி ருசியுள்ள 
பதார்த்தங்களைச்‌ சமைத்தாள்‌. பின்பு, ரெபெக்காள்‌ வீட்டிலே தன்னிடத்தில்‌ இருந்த 
தன்‌ மூத்த மகனாகிய ஏசாவின்‌ நல்ல வஸ்திரங்களை எடுத்து, தன்‌ இளைய 
மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டுக்குட்டிகளின்‌ தோலை அவன்‌ 
கைகளிலேயும்‌ ரோமமில்லாத அவன்‌ கழுத்திலேயும்‌ போட்டு; தான்‌ சமைத்த 
ருசியுள்ள பதார்த்தங்களையும்‌ அப்பங்களையும்‌ தன்‌ குமாரனாகிய யாக்கோபின்‌ 
கையிலே கொடுத்தாள்‌. அவன்‌ தன்‌ தகப்பனிடத்தில்‌ வந்து, என்‌ தகப்பனே 
என்றான்‌. அதற்கு அவன்‌: இதோ, இருக்கிறேன்‌, நீ யார்‌, என்‌ மகனே என்றான்‌. 


தகப்பன்‌ ஈசாக்கை ஏமாற்றிய மகன்‌ யாக்கோபு 


அப்பொழுது யாக்கோபு தன்‌ தகப்பனை நோக்கி: நான்‌ உமது மூத்த 
மகனாகிய ஏசா, நீர்‌ எனக்குச்‌ சொன்னபடியே செய்தேன்‌, உம்முடைய ஆத்துமா 
என்னை ஆசீர்வதிக்கும்படி, நீர்‌ எழுந்து உட்கார்ந்து, நான்‌ 
வேட்டையாடிக்கொண்டூவந்ததைப்‌ புசியும்‌ என்றான்‌. அப்பொழுது இது உனக்கு 
இத்தனை சீக்கிரமாய்‌ எப்படி அகப்பட்டது என்றான்‌, அவன்‌: உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ எனக்கு நேரிடப்பண்ணினார்‌ என்றான்‌. அப்பொழுது நீ என்‌ 
குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான்‌ உன்னைத்‌ தடவிப்பார்க்கும்படி 
கிட்ட வா என்றான்‌. யாக்கோபு தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கண்டையில்‌ கிட்டப்‌ போனான்‌, 
அவன்‌ இவனைத்‌ தடவிப்பார்த்து: சத்தம்‌ யாக்கோபின்‌ சத்தம்‌ கைகளோ ஏசாவின்‌ 
கைகள்‌ என்று சொல்லி, அவனுடைய கைகள்‌ அவன்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌ 
கைகளைப்போல ரோமமுள்ளவைகளாயிருந்தபடியினாலே, இன்னான்‌ என்று 
அறியாமல்‌, அவனை ஆசீர்வதித்து, நீ என்‌ குமாரனாகிய ஏசாதானோ என்றான்‌, 
அவன்‌: நான்தான்‌ எனறான்‌. அப்பொழுது அவன்‌: என்‌ குமாரனே, நீ வேட்டையாடிக்‌ 


22 


கொண்டுவந்ததை நான்‌ புசித்து, என்‌ ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை 
என்‌ கிட்டக்‌ கொண்டுவா என்றான்‌, அவன்‌ அதைக்‌ கிட்டக்‌ கொண்டுபோனான, 
அப்பொழுது அவன்‌ புசித்தான்‌, பிற்பாடு, திராட்சரசம்‌ அவனுக்குக்‌ கொண்டுவந்து 
கொடுத்தான்‌, அவன்‌ குடித்தான்‌. அப்பொழுது அவன்‌ தகப்பனாகிய ஈசாக்கு 
அவனை நோக்கி என்‌ மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்செய்‌ என்றான்‌. 
அவன்‌ கிட்டப்‌ போய்‌, அவனை முத்தஞ்செய்தான்‌, அப்பொழுது அவனுடைய 
வஸ்திரங்களின்‌ வாசனையை மோந்து: இதோ, என்‌ குமாரனுடைய வாசனை கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்த வயல்வெளியின்‌ வாசனையைப்போல்‌ இருக்கிறது. தேவன்‌ உனக்கு 
வானத்துப்பனியையும்‌ பூமியின்‌ கொழுமையையும்‌ கொடுத்து, மிகுந்த தானியத்தையும்‌ 
திராட்சரசத்தையும்‌ தந்தருளுவாராக. ஜனங்கள்‌ உன்னைச்‌ சேவிக்கவும்‌ ஜாதிகள்‌ 
உன்னை வணங்கவும்‌ கடவர்கள்‌, உன்‌ சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய்‌, உன்‌ 
தாயின்‌ பிள்ளைகள்‌ உன்னை வணங்குவார்கள்‌, உன்னைச்‌ சபிக்கிறவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்களும்‌, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய்‌ 


இருப்பார்கள்‌ என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான்‌. 
ஏசா இரண்டாவது தடவையாக ஏமாந்தான்‌ 


ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது, யாக்கோபு தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கின்‌ சமுகத்தைவிட்டூப்‌ புறப்பட்டவுடனே அவன்‌ சகோதரனாகிய 
ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான்‌. அவனும்‌ ருசியுள்ள பதார்த்தங்களைச்‌ 
சமைத்து, தன்‌ தகப்பனண்டைக்குக்‌ கொண்டுவந்து, தகப்பனை நோக்கி: உம்முடைய 
ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி, என்‌ தகப்பனார்‌ எழுந்திருந்து, உம்முடைய 
குமாரனாகிய நான்‌ வேட்டையாடிக்‌ கொண்டூவந்ததைப்‌ புசிப்பாராக என்றான்‌. 
அப்பொழுது அவன்‌ தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார்‌ என்றான்‌: அதற்கு அவன்‌, 
நாண்‌ உமது மூத்த குமாரனாகிய ஏசா எனறான்‌. அப்பொழுது ஈசாக்கு மிகவும்‌ 
பிரமித்து, வேட்டையாடி எனக்குக்‌ கொண்டூவந்தானே அவன்‌ யார்‌? நீ வருமுன்னே 
அவையெல்லாவற்றிலும்‌ நான்‌ புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும்‌ இருப்பான்‌ என்றான்‌. ஏசா தன்‌ தகப்பனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டவுடனே, மிகவும்‌ மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி, 
தன்‌ தகப்பனை நோக்கி: என்‌ தகப்பனே, என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌: உன்‌ சகோதரன்‌ தந்திரமாய்‌ வந்து, உன்னுடைய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டான்‌ எனறான்‌, 

அப்பொழுது அவண்‌: அவன்‌ பெயர்‌ யாக்கோபு என்னப்படூவது சரியல்லவா? 
இதோடே இரண்டுதரம்‌ என்னை மோசம்போக்கினான்‌, என்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை 
எடூத்துக்கொண்டான்‌, இதோ, இப்பொழுது என்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
வாங்கிக்கொண்டான்‌ என்று சொல்லி, நீர்‌ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும்‌ 


வைத்துவைக்கவில்லையா என்றான்‌. 
23 


ஏமாற்றத்தால்‌ பகையும்‌, கொலையும்‌ செய்யத்‌ துணிவு 


ஈசாக்கு ஏசாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இதோ, நான்‌ அவனை உனக்கு 
எஜமானாக வைத்தேன்‌, அவன்‌ சகோதரர்‌ எல்லாரையும்‌ அவனுக்கு 
ஊழியக்காரராகக்‌ கொடுத்து, அவனைத்‌ தானியத்தினாலும்‌ திராட்சரசத்தினாலும்‌ 
ஆதரித்தேன்‌, இப்பொழுதும்‌ என்‌ மகனே, நாண்‌ உனக்கு என்னசெய்வேன்‌ 
என்றான்‌. ஏசா தன்‌ தகப்பனை நோக்கி: என்‌ தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம்‌ 
மாத்திரமா உம்மிடத்தில்‌ உண்டு? என்‌ தகப்பனே, என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ 
என்று சொல்லி, ஏசா சத்தமிட்டு அழுதான்‌. அப்பொழுது அவன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: உன்‌ வாசஸ்தலம்‌ பூமியின்‌ சாரத்தோடும்‌ 
உயர வானத்திலிருந்து இறங்கும்‌ பனியோடும்‌ இருக்கும்‌. உன்‌ பட்டயத்தினாலே 
நீ பிழைத்து, உன்‌ சகோதரனைச்‌ சேவிப்பாய்‌, ந மேற்கொள்ளும்‌ காலம்‌ 
வரும்போதோ, உண்‌ கழுததில்‌ இருக்கிற அவனுடைய நுகத தடியை 
முறித துப்போடூவாம்‌ எனறான்‌. யாககோபைத தன்‌ தகப்பன்‌ 


ஆசீர்வதித்ததினிமித்தம்‌ ஏசா யாக்கோபைப்‌ பகைத்து: என்‌ தகப்பனுக்காகத்‌ 


துக்கிக்கும்‌ நாட்கள்‌ சீக்கிரமாய்‌ வரும்‌, அப்பொழுது என்‌ சகோதரனாகிய 


யாக்கோபைக்‌ கொன்றுபோடூவேன்‌ என்று ஏசா தன்‌ இருதயத்திலே 


சொல்லிக்கொண்டான்‌. 


சிந்தித்துப்‌ பாருங்கள்‌ 

ஈசாக்கு அவண்‌ மனைவி ரெபெக்காள்‌ அவர்களுடைய குமாரர்‌ ஏசா, 
யாக்கோபு. இவர்கள்‌ இருவரும்‌ ஒரே தாய்‌ வயிற்றில்‌, ஒரே நாளிலே பிறந்த இரட்டைப்‌ 
பிள்ளைகள்‌. இந்தச்‌ சின்னக்‌ குடும்பத திலே கணவன்‌, மனைவி, 
பிள்ளைகளுக்குள்ளே ஏற்பட்ட நிலைமையைச்‌ சற்று சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. ஈசாக்கு 
தேவனுக்குப்‌ பயந்த பக்தியுள்ள ஒரு மனிதன்‌, மலடியாயிருந்த தன்‌ மனைவிக்காக 
கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ செய்தான்‌, கர்த்தர்‌ அவன்‌ வேண்டூதலைக்‌ 
கேட்டருளினார்‌, அவண்‌ மனைவி கர்ப்பம்தரித்து இரண்டு குமாரரையும்‌ பெற்றாள்‌. 
இந்த இரண்டு குமாரரும்‌ வளர்ந்து இவர்கள்‌ பெற்றோருக்கு ஒத்தாசயாய்‌ 
இருக்கும்போது அவர்கள்‌ மத்தியில்‌ வேற்றுமை உண்டாக இவர்களுடைய தாயே 
காரணராய்‌ இருப்பதை இந்தச்‌ சம்பவத்தில்‌ காண்கிறோம்‌. அண்ணனுக்கு முதல்‌ 
தம்பி ஆசீர்வாதத்தைத்‌ தகப்பனிடத்திலிருந்து பெறவேண்டுமென்று ஒரு தந்திர 
உபாயத்தை அவர்களுடைய தாயே, தன்‌ இளைய மகனுக்குச்‌ சொன்னதுமல்லாமல்‌ 
அதைச்‌ செய்யவும்‌ வைத்தாள்‌. இதனால்‌ அந்தச்‌ சொந்த சகோதரரிடையே பகை, 
பிரிவினை மேலும்‌ தன்னை மோசம்போக்கின யாக்கோபை கொலை செய்யவும்‌ 
ஏசா தீர்மானிக்கிற அளவிற்கு கோபம்‌ மூண்டது. எவ்வளவு வேதனைக்குரிய 


சம்பவம்‌, 


24 


அன்று மட்டுமல்ல, இன்றும்‌ அனேக குடும்பங்களில்‌ ஒரு சொத்துக்காக, ஒரு 
பொருளுக்காக, ஒரு கொஞ்சப்‌ பணத்துக்காக சொந்தச்‌ சகோதரர்‌ மத்தியில்‌ 
பிரிவினை, சண்டை, கோபம்‌, வாக்குவாதம்‌, சில சந்தர்ப்பங்களில்‌ கொலை செய்கிற 
அளவிற்கு சம்பவங்கள்‌ நடக்கிறதை பார்க்கிறோம்‌, கேட்கிறோம்‌, அறிகிறோம்‌. அன்று 
ஆதாம்‌ ஏவாள்‌ மூலம்‌ பாவத்தைச்‌ செய்யத்‌ தூண்டிய அதே பிசாசானவன்‌ இன்றும்‌ 
மனித பரம்பரையைச்‌ சந்தித்துக்‌ கொண்டே வருகிறான்‌. ஆகையால்‌ நாம்‌ எவ்வளவு 
எச்சரிப்பாகவும்‌, ஜாக்கிரதையாகவும்‌ இருக்கவேண்டும்‌ என்பதைச்‌ சற்றுச்‌ சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌. “ஐசுவரியவான்௧ளாக விரும்புகிறவர்கள்‌ சோதனையிலும்‌ கண்ணியிலும்‌, 
மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துகிற மதிகேடும்‌ சேதமுமான பலவித 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌, பண ஆசை எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது, 
சிலர்‌ அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, அநேக வேதனைகளாலே 
தங்களை உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌.” - 1 தீமோதேயு (: 9-10 


“இரண்டு எஜமானகளுக்கு ஊழியஞ்‌ செய்ய ஒருவனாலும்‌ கூடாது, 
ஒருவனைப்‌ பகைத்து, மற்றவனைச்‌ சிநேகிப்பான்‌, அல்லது ஒருவனைப்‌ 
பற்றிக்கொண்டு, மற்றவனை ௮சட்டைபண்ணுவான , தேவனுக்கும்‌ 


உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய உங்களால்‌ கூடாது.” மத்‌, 6:24 
உலகத்தின்‌ நிலைமை 


உலகத்தின்‌ பொல்லாப்பான பாவ நிலைமையை ஏசாயா தீர்க்கதரிசி கீழ்‌ 
காண்கிறபடி விபரிக்கின்றான்‌: “இதோ, இரட்சிக்கக்கூடாதபடிக்குக்‌ கர்த்தருடைய 
கை குறுகிப்போகவுமில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி 
மந்தமாகவுமில்லை, உங்கள்‌ அக்கிரமங்களே உங்களுக்கும்‌ உங்கள்‌ தேவனுக்கும்‌ 
நடுவாகப்பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள்‌ பாவங்களே அவர்‌ உங்களுக்குச்‌ 
செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால்‌, 
உங்கள்‌ கைகள்‌ இரத்தததாலும்‌, உங்கள்‌ விரல்கள்‌ அக்கிரமத்தாலும்‌ 
கறைப்பட்டிருக்கிறது, உங்கள்‌ உதடுகள்‌ பொய்யைப்‌ பேசி, உங்கள்‌ நாவு 
நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியைத்‌ தேடுகிறவனுமில்லை, சத்தியத்தின்படி 
வழக்காடுகிறவனுமில்லை, மாயையை நம்பி, அபத்தமானதைப்‌ பேசுகிறார்கள்‌, 
தீமையைக்‌ கர்ப்பந்தரித்து, அக்கிரமத்தைப்‌ பெறுகிறார்கள்‌. கட்டுவிரியன்‌ 
முட்டைகளை அடைகாத்து, சிலந்தியின்‌ நெசவுகளை நெய்கிறார்கள்‌, அவைகளின்‌ 
முட்டைகளைச்‌ சாப்பிடுகிறவண்‌ சாவான்‌, அவைகள்‌ நெருக்கப்பட்டதேயானால்‌ 
விரியன்‌ புறப்படும்‌. அவைகளின்‌ நெசவுகள்‌ வஸ்திரங்களுக்கேற்றவைகள்‌ அல்ல, 
தங்கள்‌ கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ளமாட்டார்கள்‌, அவர்கள்‌ கிரியைகள்‌ 
அக்கிரமக்கிரியைகள்‌, கொடுமையான செய்கை அவர்கள்‌ கைகளிலிருக்கிறது. 
அவர்கள்‌ கால்கள்‌ பொல்லாப்புச்செய்ய ஓடி, குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சிந்தத்‌ 
தீவிரிக்கிறது, அவர்கள்‌ நினைவுகள்‌ அக்கிரமநினைவுகள்‌, பாழ்க்கடிப்பும்‌ அழிவும்‌ 

25 


அவர்கள்‌ வழிகளிலிருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள்‌, அவர்கள்‌ நடைகளில்‌ 
நியாயமில்லை, தங்கள்‌ பாதைகளைத தாங்களே கோணலாக்கிக்கொண்டார்கள்‌, 
அவைகளில்‌ நடக்கிற ஒருவனும்‌ சமாதானத்தை அறியான்‌, ஆதலால்‌, நியாயம்‌ 
எங்களுக்குத்‌ தூரமாயிருக்கிறது, நீதி எங்களைத்‌ தொடர்ந்து பிடிக்காது, 
வெளிச்சததுக்குக காத்திருந்தோம்‌, இதோ, இருள்‌, பிரகாசததுக்குக்‌ 
காததிருந்தோம்‌, ஆனாலும்‌ அந்தகாரததிலே நடக்கிறோம்‌. நாங்கள்‌ 
குருடரைப்போல்‌ சுவரைப்‌ பிடித்து, கண்ணில்லாதவர்களைப்போல்‌ தடவுகிறோம்‌, 
இரவில்‌ இடறுகிறதுபோலப்‌ பட்டப்பகலிலும்‌ இடறுகிறோம்‌, செத்தவர்களைப்போல்‌ 
பாழிடங்களில்‌ இருக்கிறோம்‌. நாங்கள்‌ அனைவரும்‌ கரடிகளைப்போல உறுமி, 
புறாக்களைப்போலக்‌ கூவிக்கொண்டிருக்கிறோம்‌, நியாயத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, 
அதைக்‌ காணோம்‌, இரட்சிப்புக்குக்‌ காத்திருந்தோம்‌, அது எங்களுக்குத்‌ 
துூரமாயிற்று. எங்கள்‌ மீறுதல்கள்‌ உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து, எங்கள்‌ 
பாவங்கள்‌ எங்களுக்கு விரோதமாய்ச்‌ சாட்சி சொல்லுகிறது, எங்கள்‌ மீறுதல்கள்‌ 
எங்களோடே இருக்கிறது, எங்கள்‌ அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்த துரோகம்பண்ணி, பொய்பேசி, எங்கள்‌ தேவனைவிட்டூப்‌ 
பின்‌ வாங்கினோம்‌, கொடுமையாகவும்‌ கலகமாகவும்‌ பேசினோம்‌, 
கள்ளவார்த்தைகளைக்‌ கர்ப்பந்தரித்து, இருதயத்திலிருந்து பிறப்பிக்கப்பண்ணினோம்‌. 
நியாயம்‌ பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய்‌ நின்றது, சத்தியம்‌ வீதியிலே இடறி, 
யதார்த்தம்‌ வந்து சேரமாட்டாமற்போகிறது. சத்தியம்‌ தள்ளுபடியாயிற்று, 
பொலலாப்பை விட்டூ விலகுகிறவன்‌ கொள்ளையாகிறான்‌, இதைக்‌ கர்த்தர்‌ பார்த்து 
நியாயமில்லையென்று விசனமுள்ளவரானார்‌. ஒருவரும்‌ இல்லையென்று கண்டு, 


விண்ணப்பம்‌ பண்ணுகிறவன்‌ இல்லையென்று ஆச்சரியப்பட்டார்‌,”- ஏசாயா 59:1-16 
பாவம்‌ பரம்பரைகளில்‌ படர்ந்தது, தொடர்ந்தது 


ஏசா கொலை செய்வான்‌ என்று பயந்திருந்த யாக்கோபை, ஈசாக்கு அழைத்து 
அவனை ஆசிர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில்‌ பெண்கொள்ளாமல்‌, 
எழுந்து புறப்பட்டு, பதான்‌ அராமிலிருக்கிற உன்‌ தாயினுடைய தகப்பனாகிய 
பெத்துவேலுடைய வீட்டுக்குப்போய்‌, அவ்விடத்தில்‌ உன்‌ தாயின்‌ சகோதரனாகிய 
லாபானின்‌ குமாரத்திகளுக்குள்‌ பெண்கொள்‌ என்று அவனுக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 
யாக்கோபு பிரயாணம்பணணி, கீழ்த்திசையாரின்‌ தேசத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 
அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும்‌, அதின்‌ அருகே மடக்கியிருக்கிற மூன்று 
ஆட்டுமந்தைகளையும்‌ கண்டான்‌, அந்தக்‌ கிணற்றிலே மந்தைகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
காட்டுவார்கள்‌, அநதக கிணற்றின்‌ வாய்‌ ஒரு பெரிய கல்லினால்‌ 
அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில்‌ மந்தைகள்‌ எல்லாம்‌ சேர்ந்தபின்‌ கிணற்றின்‌ 
வாயிலிருக்கும்‌ கல்லை மேய்ப்பர்‌ புரட்டி, ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டி, மறுபடியும்‌ 
கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின்‌ வாயில்‌ வைப்பார்கள்‌, அப்பொழுது யாக்கோபு 


26 


தன்‌ தாயின்‌ சகோதரரான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும்‌, தன்‌ 
தாயின்‌ சகோதரனாகிய லாபானின்‌ ஆடூகளையும்‌ கண்டபோது, யாக்கோபு போய்‌, 
கிணற்றின்‌ வாயிலிருந்த கல்லைப்‌ புரட்டி, தன்‌ தாயின்‌ சகோதரனாகிய லாபானின்‌ 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டினான்‌. தான்‌ அவள்‌ தகப்பனுடைய மருமகனெனறும்‌, 
ரெபெக்காளின்‌ குமாரனென்றும்‌ ராகேலுக்கு அறிவித்தான்‌. அவள்‌ ஓடிப்போய்த்‌ 
தன்‌ தகப்பனுக்கு அறிவித்தாள்‌. 


யாக்கோபு தன்‌ மாமன்‌ லாபான்‌ வீட்டில்‌ 


லாபான்‌ தன்‌ சகோதரியின்‌ குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியைக்‌ 
கேட்டபோது, அவனுக்கு எதிர்கொண்டோடி, அவனைக்‌ கட்டிக்கொண்டு 
முத்தஞ்செய்து, தன்‌ வீட்டுக்கு அழைத்துக்‌ கொண்டுபோனான்‌, அவன்‌ தன்‌ 
காரியங்களையெல்லாம்‌ விவரமாய்‌ லாபானுக்குச்‌ சொன்னான்‌. அப்பொழுது 
லாபான்‌: நீ என்‌ எலும்பும்‌ என்‌ மாம்சமுமானவன்‌ என்றான்‌. ஒரு மாதம்‌ வரைக்கும்‌ 
யாக்கோபு அவனிடத்தில்‌ தங்கினான்‌. லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
இருந்தார்கள்‌, மூத்தவள்‌ பேர்‌ லேயாள்‌, இளையவள்‌ பேர்‌ ராகேல்‌, ராகேலோ 
பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள்‌. யாக்கோபு ராகேல்பேரில்‌ பிரியப்பட்டூ: 
உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில்‌ ஏழு வருஷம்‌ 
வேலைசெய்கிறேன்‌ என்றான்‌. அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம்‌ 
வேலைசெய்தான்‌, அவள்பேரில்‌ இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள்‌ 
அவனுக்குக்‌ கொஞ்சநாளாகத்‌ தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி; 
என்‌ நாட்கள்‌ நிறைவேறின படியால்‌, எண்‌ மனைவியினிடத்தில்‌ நான்‌ சேரும்படி 
அவளை எனக்குத்‌ தரவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது லாபான்‌ அவ்விடத்து 
மனிதர்‌ எல்லாரையும்‌ கூடிவரச்செய்து விருந்துபண்ணினான்‌. அன்று இரவிலே அவன்‌ 
தன்‌ குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக்கொண்டுபோய்‌, அவனிடத்தில்‌ விட்டான்‌, 
அவளை அவன்‌ சேர்ந்தான்‌. லாபான்‌ தன்‌ வேலைக்காரியாகிய சில்பாளைத்‌ தன்‌ 


குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாகக்‌ கொடுத்தான்‌. 
யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டான்‌ 


காலையிலே, இதோ, அவள்‌ லேயாள்‌ என்று யாக்கோபு கண்டு, லாபானை 
நோக்கி: ஏன்‌ எனக்கு இப்படிச்‌ செய்தீர்‌? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில்‌ 
வேலைசெய்தேன்‌, பின்னை ஏன்‌ எனக்கு வஞ்சகம்பண்ணினீர்‌ என்றான்‌. அதற்கு 


லாபான்‌: மூத்தவள்‌ இருக்க இளையவளைக்‌ கொடுப்பது இவ்விடத்து வழக்கம்‌ அல்ல, 

இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றும்‌, அவளையும்‌ உனக்குத்‌ தருவேன்‌, 

அவளுக்காகவும்‌ நீ இன்னும்‌ ஏழு வருஷம்‌ என்னிடத்தில்‌ வேலைசெய்யும்‌ என்றான்‌. 

அந்தப்படியே யாக்கோபு, இவளுடைய ஏழுநாளை நிறைவேற்றினான்‌. அப்பொழுது 

தன்‌ குமாரத்தியாகிய ராகேலையும்‌ அவனுக்கு மனைவியாகக்‌ கொடுத்தான்‌. 
27 


யாக்கோபு ராகேலையும்‌ சேர்ந்தான்‌, லேயாளைப்பார்க்கிலும்‌ ராகேலை அவன்‌ 
அதிகமாய்‌ நேசித்து, பின்னும்‌ ஏழு வருஷம்‌ அவனிடத்தில்‌ சேவித்தான்‌. லேயாள்‌ 
அற்பமாய்‌ எண்ணப்பட்டாள்‌ என்று கர்த்தர்‌ கண்டு, அவள்‌ கர்ப்பந்தரிக்கும்படி 
செய்தார்‌, ராகேலோ மலடியாயிருந்தாள்‌. லேயாள்‌ கர்ப்பவதியாகி நான்கு குமாரரைப்‌ 
பெற்று: அவர்களுக்கு ரூபன்‌, சிமியோன, லேவி, யூதா என்று பேரிட்டாள்‌. 


ராகேலின்‌ பொறாமையும்‌ யாக்கோபின்‌ கோபமும்‌ 


ராகேல்‌ தான யாக்கோபுக்குப்‌ பிள்ளைகளைப்‌ பெறாததைக்‌ கண்டு, தன்‌ 


சகோதரியின்மேல்‌ பொறாமைகொண்டு, யாக்கோபை நோக்கி: எனக்குப்‌ 


பிள்ளைகொடும்‌, இல்லாவிட்டால்‌ நான்‌ சாகிறேன்‌ என்றாள்‌. அப்பொழுது யாக்கோபு 
ராகேலின்‌ மேல்‌ கோபங்கொண்டு: தேவனல்லவோ உன கர்ப்பத்தை 
அடைத்திருக்கிறார்‌, நான்‌ தேவனா? என்றான்‌. அப்பொழுது அவள்‌: இதோ, என்‌ 
வேலைக்காரியாகிய பில்காள்‌ இருக்கிறாளே, அவள்‌ என்‌ மடிக்குப்‌ பிள்ளைகளைப்‌ 
பெறவும்‌, அவளாலாகிலும்‌ என்‌ வீடு கட்டப்படவும்‌ அவளிடத்தில்‌ சேரும்‌ என்று 
சொல்லி, அவனுக்குத்‌ தன்‌ வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாகக்‌ 
கொடூத்தாள்‌, அப்படியே யாக்கோபு அவளைச்‌ சேர்ந்தான்‌. பில்காள்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு ஒரு குமாரனைப்‌ பெற்றாள்‌. அப்பொழுது ராகேல்‌: தேவன்‌ என்‌ 
வழக்கைத்‌ தூர்த்து, என்‌ சத்தத்தையும்‌ கேட்டு, எனக்கு ஒரு குமாரனைக்‌ கொடுத்தார்‌ 
என்று சொல்லி, அவனுக்குத்‌ தாண்‌ என்று பேரிட்டாள்‌. இப்படியாக அவர்கள்‌ 
குடும்பம்‌ பெருகியது, பாவமும்‌ பெருகியது. 


ஒரே குடும்பத்தில்‌ எத்தனை பாவச்செயல்கள்‌? 


யாக்கோபின்‌ மாமனான லாபான்‌, அவன்‌ மருமகனுக்கு வஞ்சகம்‌ 
பண்ணுவதையும்‌, யாக்கோபின்‌ மனைவிகளிடையே பிள்ளைகள்‌ இல்லாததின்‌ 
நிமித்தம்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ பொறாமை கொள்வதையும்‌, அதன்‌ காரணமாக ராகேல்‌ 
“நான்‌ சாகிறேன்‌” என்று தற்கொலை மிரட்டலும்‌, வேலைக்காரிகள்‌ மூலம்‌ 
எப்படியாகுதல்‌ போட்டியாய்ப்‌ பிள்ளைகளைப்‌ பெற கணவனைத்‌ தூண்டித்‌ தங்கள்‌ 
விருப்பத்தைச்‌ செயற்படுத்துவதையும்‌ இந்தக்‌ குடும்பத்தின்‌ வாழ்வில்‌ காண்கிறோம்‌, 
இப்படியாக குடும்பங்கள்‌ பலுகிப்‌ பெருகின, அப்படியே பாவமும்‌ பரவி, பெருகிப்‌ 
பெருகி ஒவ்வொரு மனிதனையும்‌ பாதித்தது. 


யோசேப்பும்‌ அவன்‌ சகோதரரும்‌ 


யாக்கோபு தன்‌ தகப்பன்‌ தங்கியிருந்த கானான்‌ தேசத்திலே குடியிருந்தான்‌. 
யாக்கோபுடைய சந்ததியின்‌ வரலாறு: யோசேப்பு பதினேழு வயதிலே தன்‌ 
சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்தான்‌, அந்த இளைஞன்‌ தன்‌ 


28 


தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின்‌ குமாரரோடே இருந்து, அவர்களுடைய 
துனமார்க்கத்தைத்‌ தன்‌ தகப்பனுக்குச்‌ சொல்லிவருவான்‌. இஸ்ரவேலின்‌ 
முதிர்வயதிலே யோசேப்புத்‌ தனக்குப்‌ பிறந்ததினால்‌, இஸ்ரவேல்‌ தன்‌ குமாரர்‌ 
எல்லாரிலும்‌ அவனை அதிகமாய்‌ நேசித்து, அவனுக்குப்‌ பலவருணமான அங்கியைச்‌ 
செய்வித்தான்‌. அவனுடைய சகோதரர்‌ எல்லாரிலும்‌ அவனைத்‌ தங்கள்‌ தகப்பன்‌ 
அதிகமாய்‌ நேசிக்கிறதை அவன்‌ சகோதரர்‌ கண்டபோது, அவர்கள்‌ அவனைப்‌ 
பகைத்தார்கள்‌. 


யோசேப்பின்‌ சொப்பனம்‌ 


யோசேப்பு ஒரு சொப்பனம்‌ கண்டு, அதைத தன்‌ சகோதரருக்கு 
அறிவித்தான்‌, அதினிமித்தம்‌ அவனை இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பகைத்தார்கள்‌ அவன்‌ 
அவர்களை நோக்கி: நாண்‌ கண்ட சொப்பனத்தைக்‌ கேளுங்கள்‌: நாம்‌ வயலில்‌ 
அறுத்த அரிகளைக்‌ கட்டிக்கொண்டிருந்தோம்‌, அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு 
நிமிர்ந்திருந்தது, உங்கள்‌ அரிக்கட்டு எண்‌ அரிக்கட்டைச்‌ சுற்றி வணங்கி நின்றது 
என்றான்‌. அப்பொழுது அவன்‌ சகோதரர்‌ அவனைப்‌ பார்த்து: நீ எங்கள்மேல்‌ 
துரைத்தனம்பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப்போகிறாயோ? என்று சொல்லி, 
அவனை அவன்‌ சொப்பனங்களின்‌ நிமித்தமும்‌, அவன்‌ வார்த்தைகளின்‌ நிமித்தமும்‌ 
இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பகைத்தார்கள்‌. அவன்‌ வேறொரு சொப்பனம்‌ கண்டு, தன்‌ 


சகோதரரை நோக்கி: நான்‌ இன்னும்‌ ஒரு சொப்பனத்தைக்‌ கண்டேன்‌, சூரியனும்‌ 
சந்திரனும்‌ பதினொரு நட்சத்திரங்களும்‌ என்னை வணங்கினது என்றான்‌. இதை 
அவன்‌ தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ சகோதரருக்கும்‌ சொன்னபோது, அவன்‌ தகப்பன்‌ 
அவனைப்‌ பார்த்து: நீ கண்ட இந்தச்‌ சொப்பனம்‌ என்ன? நானும்‌ உன்‌ தாயாரும்‌ 


உன்னை வணங்கவருவோமோ? என்று அவனைக்‌ கடிந்துகொண்டான்‌. 


அவன்‌ சகோதரர்‌ அவன்மேல்‌ பொறாமைகொண்டார்கள்‌, அவன்‌ தகப்பனோ 


அவன்‌ சொன்னதை மனதிலே வைத்துக்கொண்டான்‌. பின்பு, அவன்‌ சகோதரர்‌ 
தங்கள்‌ தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப்‌ போனார்கள்‌. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
யோசேப்பை நோக்கி: நீ போய்‌, உன்‌ சகோதரருடைய ஷேமம்‌ எப்படி என்றும்‌, 
ஆடுகள்‌ எப்படி இருக்கிறது எனறும்‌ பார்த்து, எனக்கு மறுசெய்தி கொண்டுவா 
என்று அவனுக்குச்‌ சொல்லி அனுப்பினான்‌, அந்தப்படியே அவன்‌ போனான்‌, 
யோசேப்பு தன்‌ சகோதரரைத்‌ தொடர்ந்துபோய்‌, அவர்களைத்‌ கண்டூபிடித்தான்‌. 
அவர்கள்‌ சகோதரர்‌ அவனைத்‌ தூரத்தில்‌ வரக்கண்டு, அவன்‌ தங்களுக்குச்‌ 
சமீபமாய்‌ வருமுன்னே, அவனைக்‌ கொலைசெய்யும்படி சதியோசனைபண்ணி, 


ஒருவரை ஒருவர்‌ நோக்கி: இதோ, சொப்பனக்காரன்‌ வருகிறான்‌, நாம்‌ அவனைக்‌ 
கொன்று, இந்தக்‌ குழிகள்‌ ஒன்றில்‌ அவனைப்‌ போட்டு, ஒரு துஷ்டமிருகம்‌ அவனைப்‌ 
பட்சித்தது என்று சொல்லுவோம்‌ வாருங்கள்‌, அவனுடைய சொப்பனங்கள்‌ எப்படி 
முடியும்‌ பார்ப்போம்‌ என்றார்கள்‌. ரூபன்‌ அதைக்‌ கேட்டு, அவனை அவர்கள்‌ கைக்குத்‌ 


29 


தப்புவித்து, அவனை அவன்‌ தகப்பனிடத்துக்குத்‌ திரும்பவும்‌ கொண்டுபோக 
மனதுள்ளவனாய்‌, அவர்களை நோக்கி; அவனைக்‌ கொல்ல வேண்டாம்‌, நீங்கள்‌ 
இரத்தம்‌ சிந்தலாகாது, நீங்கள்‌ அவன்மேல்‌ கை வையாமல்‌, அவனை 
வனாந்தரத்திலுள்ள இந்தக்‌ குழியிலே போட்டுவிடுங்கள்‌ என்று சொல்லி, 
இவ்விதமாய்‌ ரூபன்‌ அவனை அவர்கள்‌ கைக்குத்‌ தப்புவித்தான்‌. 


இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள்‌ 


யோசேப்பு தன்‌ சகோதரரிடததில்‌ சேர்ந்தபோது, யோசேப்பு 
உடூத்திக்கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள்‌ கழற்றி, அவனை எடுத்து, 
அந்தக்‌ குழியிலே போட்டார்கள்‌, அது தண்ணீரில்லாத வெறுங்குழியாயிருந்தது. 
பின்பு, அவர்கள்‌ போஜனஞ்செய்யும்படி உட்கார்ந்தார்கள்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
கண்களை ஏறெடுக்கும்போது, இதோ, கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய 
கூட்டத்தைக்‌ கண்டார்கள்‌, அவர்கள்‌ எகிப்துக்குக்‌ கொண்டுபோகும்படி 
கந்தவர்க்கங்களையும்‌ பிசின்‌ தைலத்தையும்‌ வெள்ளைப்போளத்தையும்‌ 
ஓட்டகங்கள்மேல்‌ ஏற்றிக்கொண்டு வந்தார்கள்‌, அப்பொழுது அவன்‌ சகோதரர்‌ 
யோசேப்பை அந்தக்‌ குழியிலிருந்து தூக்கியெடுத்து, அவனை இஸ்மவேலர்‌ கையில்‌ 
இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றுப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை எகிப்திற்குக்‌ 


கொண்டுபோனார்கள்‌. 
மிருகம்‌ அவனைப்‌ பட்சித்தது என்று பொய்‌ சொன்னார்கள்‌ 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவன்‌ அங்கியை எடுத்து, ஒரு வெள்ளாட்டுக்கடாவை 
அடித்து, அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து, பல வருணமான அந்த 
அங்கியைத்‌ தங்கள்‌ தகப்பனிடத்துக்கு அனுப்பி: இதை நாங்கள்‌ கண்டெடுத்தோம்‌, 
இது உம்முடைய குமாரன்‌ அங்கியோ, அல்லவோ, பாரும்‌ என்று சொன்னார்கள்‌. 
யாக்கோபு அதைக்‌ கண்டு, இது என்‌ குமாரனுடைய அங்கிதான்‌, ஒரு துஷ்டமிருகம்‌ 
அவனைப்‌ பட்சித்துப்போட்டது, யோசேப்பு பீறுண்டுபோனான்‌ என்று புலம்பி, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து, தன்‌ அரையில்‌ இரட்டூக்‌ கட்டிக்கொண்டு, அநேகநாள்‌ 
தன்‌ குமாரனுக்காகத்‌ துக்கித்துக்கொண்டிருந்தான்‌. அந்த மீதியானியர்‌ யோசேப்பை 
எகிப்திலே பார்வோனின்‌ பிரதானியும்‌ தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார்‌ 
என்பவனிடத்தில்‌ விற்றார்கள்‌. 
gif> ngiwhik> nfhiy> rjp Nahrid 

மேலே கொடுக்கப்பட்ட சம்பவத்தில்‌, யோசேப்பின்‌ சொந்தச்‌ சகோதரர்‌ 


தங்களுடைய தகப்பன்‌ அவனை அதிகமாக நேசிக்கிறதைக்‌ கணட்போது அவனோடே 


பட்சமாய்ப்‌ பேசாமல்‌ அவனைப்‌ பகைக்கிறதையும்‌, அவனுடைய எதிர்காலத்தைக்‌ 


30 


குறித்து அவண்‌ கண்ட சொப்பனத்தைக்‌ கேட்டு, மேலும்‌ அதிகமாகப்‌ பகைத்து 
அவன்‌ மேல்‌ பொறாமை கொள்வதையும்‌ தெளிவாகக்‌ காண்கிறோம்‌. 
அதுமட்டுமல்லாமல்‌, அவர்களுடைய பகையும்‌, பொறாமையும்‌ தமது சகோதரனைக்‌ 
கொல்லவும்‌ தூண்டுகிற அளவிற்கு வைராக்கியமாய்‌ இருக்கிறதைக்‌ காண்கிறோம்‌. 
எரிச்சல்‌, பகை, பொறாமை என்பன ஒரு மனிதனுக்குள்‌ வரும்போது, இனம்‌, 
சொந்தம்‌, சகோதரம்‌, உடன்‌ பிறப்பு என்ற எல்லா உறவையும்‌ மறக்கச்‌ செய்கிறது, 
மறைத்து விடுகிறது. எவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலைமை? 


இப்படிப்பட்ட நிலை அன்று ஆங்காங்கே நடைபெற்றன, இன்றோ இந்த நிலை 
சர்வ சாதாரணமாக எங்கும்‌ பரவி நிறைந்திருக்கிறதைக்‌ காண்கிறோம்‌. ஒவ்வொரு 
குடும்பத்திலும்‌ சண்டைகளும்‌ பிரிவினைகளும்‌ குறிப்பாக திருமணங்கள்‌ 
முறிவடைகிறதையும்‌, அதனால்‌ கணவன்‌ ஒருபக்கம்‌, மனைவி வேறு பக்கம்‌, 
பிள்ளைகள்‌ இன்னுமொரு பக்கமாக சிதறிப்போவதைப்‌ பார்க்கிறோம்‌. பாவத்திற்கு 
இடம்‌ கொடுப்பதின்‌ நிமித்தம்‌ இப்பேற்பட்ட நிர்ப்பந்தத்திற்கு மனிதன்‌ 
தள்ளப்படுகிறான்‌. 

“நீ நன்மைசெய்தால்‌ மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால்‌ 
பாவம்‌ வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌...” -ஆதி, 4: 7 


யோசேப்புக்கு ஏற்பட்ட பாவச்‌ சோதனை 


யோசேப்பு எகிப்துக்குக்‌ கொண்டுபோகப்பட்டான்‌. பார்வோனுடைய பிரதானியும்‌ 
தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார்‌ என்னும்‌ எகிப்து தேசத்தான்‌ 
அவனை அவ்விடத்திற்குக்‌ கொண்டுவந்த இஸ்மவேலரிடத்தில்‌ விலைக்கு வாங்கினான்‌. 
கர்த்தர்‌ யோசேப்போடே இருந்தார்‌, அவன்‌ காரியசித்தியுள்ளவனானான்‌, அவன்‌ 
எகிப்தியனாகிய தன்‌ எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்‌. கர்த்தர்‌ அவனோடே 
இருக்கிறார்‌ என்றும்‌, அவன்‌ செய்கிற யாவையும்‌ கர்த்தர்‌ வாய்க்கப்பண்ணுகிறார்‌ 
என்றும்‌, அவன்‌ எஜமான்‌ கண்டு, யோசேப்பினிடத்தில்‌ தயவுவைத்து, அவனை 
தனக்கு ஊழியக்காரனும்‌ தன்‌ வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, தனக்கு 
உண்டான யாவற்றையும்‌ அவன்‌ கையில்‌ ஒப்புவித்தான்‌. கர்த்தர்‌ யோசேப்பினிமித்தம்‌ 
அந்த எகிப்தியன்‌ வீட்டை ஆசீர்வதித்தார்‌. யோசேப்பு அழகான ரூபமும்‌ செளந்தரிய 
முகமும்‌ உள்ளவனாயிருந்தான்‌. சிலநாள்‌ சென்றபின்‌, அவனுடைய எஜமானின்‌ 
மனைவி யோசேப்பின்மேல்‌ கண்போட்டு, என்னோடே சயனி என்றாள்‌. அவனோ 


தன்‌ எஜமானுடைய மனைவியின்‌ சொல்லுக்கு இணங்காமல்‌, அவளை நோக்கி: 
இதோ, வீட்டிலே என்னிடத்தில்‌ இருக்கிறவைகளில்‌ யாதொன்றைக்குறித்தும்‌ என்‌ 
ஆண்டவன்‌ விசாரியாமல்‌, தமக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ என்‌ கையில்‌ 
ஓப்பித்திருக்கிறார்‌. இந்த வீட்டிலே என்னிலும்‌ பெரியவன்‌ இல்லை, நீ அவருடைய 
மனைவியாயிருக்கிறபடியால்‌ உன்னைத்‌ தவிர வேறொன்றையும்‌ அவர்‌ எனக்கு 


31 


விலக்கி வைக்கவில்லை, இப்படியிருக்க, நான்‌ இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு 
உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்வது எப்படி என்றான்‌. அவள்‌ 
நித்தம்‌ நித்தம்‌ யோசேப்போடே இப்படிப்‌ பேசிக்கொண்டு வந்தும்‌, அவன்‌ அவளுடனே 
சயனிக்கவும்‌ அவளுடனே இருக்கவும்‌ சம்மதிக்கவில்லை. 

இப்படியிருக்கும்போது, ஒருநாள்‌ அவன்‌ தன்‌ வேலையைச்‌ செய்கிறதற்கு 
வீட்டுக்குள்‌ போனான்‌, வீட்டு மனிதரில்‌ ஒருவரும்‌ வீட்டில்‌ இல்லை. அப்பொழுது 
அவள்‌ அவனுடைய வஸ்திரத்தைப்‌ பற்றிப்‌ பிடித்து, என்னோடே சயனி என்றாள்‌. 


அவனோ தன்‌ வஸ்திரத்தை அவள்‌ கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான்‌ அவன்‌ 
தன்‌ வஸ்திரத்தை அவள்‌ கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான்‌. 
யோசேப்பின்மேல்‌ பொய்க்‌ குற்றச்சாட்டு 

யோசேப்பு ஓடிப்போனதை அவள்‌ கண்டபோது, அவள்‌ தன்‌ வீட்டு மனிதரைக்‌ 
கூப்பிட்டு: பாருங்கள்‌, எபிரெய மனுஷன்‌ நம்மிடத்தில்‌ சரசம்பணணும்படிக்கு 
அவனை நமக்குள்‌ கொண்டுவந்தார்‌, அவன்‌ என்னோடே சயனிக்கும்படி 
என்னிடத்தில்‌ வந்தான்‌, நான மிகுந்த சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌. நான்‌ சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடுகிறதை அவன்‌ கேட்டு, தன்‌ வஸ்திரத்தை என்னிடத்தில்‌ விட்டு, வெளியே 
ஓடிப்போய்விட்டான்‌ என்று சொன்னாள்‌. அவனுடைய எஜமான்‌ வீட்டுக்கு வருமளவும்‌ 
அவனுடைய வஸ்திரத்தைத்‌ தன்னிடத்தில்‌ வைத்திருந்து, அவனை நோக்கி; நீர்‌ 
நம்மிடத்தில்‌ கொண்டுவந்த அந்த எபிரெய வேலைக்காரன்‌ சரசம்பண்ணும்படிக்கு 


என்னிடத்தில்‌ வந்தான்‌. அப்பொழுது நான்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌, அவன்‌ 


தன்‌ வஸ்திரத்தை என்னிடத்தில்‌ விட்டு வெளியே ஓடிப்போனான்‌ என்றாள்‌. 
உம்முடைய வேலைக்காரன்‌ எனக்கு இப்படிச்‌ செய்தான்‌ என்று தன்‌ மனைவி 
தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான்‌ கேட்டபோது, 
அவனுக்கு கோபம்‌ மூண்டது. யோசேப்பின்‌ எஜமான்‌ அவனைப்‌ பிடித்து, ராஜாவின்‌ 
கட்டளையால்‌ காவலில்‌ வைக்கப்பட்டவர்கள்‌ இருக்கும்‌ சிறைச்சாலையிலே அவனை 


ஒப்புவித்தான்‌. அந்தச்‌ சிறைச்சாலையில்‌ அவன்‌ இருந்தான்‌. 
கர்த்தர்‌ யோசேப்போடே இருந்தார்‌ 


கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, அவன்மேல்‌ கிருபைவைத து, 
சிறைச்சாலைத்‌ தலைவனுடைய தயவு அவனுக்குக்‌ கிடைக்கும்படி செய்தார்‌. 
சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ சிறைச்சாலையில்‌ வைக்கப்பட்ட யாவரையும்‌ யோசேப்பின்‌ 
கையிலே ஒப்புவித்தான்‌, அங்கே அவர்கள்‌ செய்வதெல்லாவற்றையும்‌ யோசேப்பு 
செய்வித்தான்‌. கர்த்தர்‌ அவனோடே இருந்தபடியினாலும்‌, அவன்‌ எதைச்‌ 
செய்தானோ அதைக்‌ காத்தர்‌ வாய்க்கப்பண்ணினபடியினாலும்‌, அவன்‌ வசமாயிருந்த 
யாதொன்றையும்‌ குறித்துச்‌ சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ விசாரிக்கவில்லை, 


32 


பாவம்‌ செய்யப்‌ பலவந்தம்‌ 


யோசேப்புடைய நிலைமையில்‌ அவன்‌ தானாக பாவச்‌ செயலில்‌ ஈடூபடப்‌ 
போகவில்லை, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தன்னுடைய சுய 
சிற்றின்பத்திற்காக அவனைப்‌ பாவச்‌ செயலில்‌ ஈடுபடப்‌ பலவந்தப்படூத்துகிறதைப்‌ 
பார்க்கிறோம்‌. ஆனால்‌ அவன்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவித்தபடியால்‌, கர்த்தர்‌ 
அவனைக்‌ காப்பாற்றினார்‌. மேலும்‌ கர்த்தர்‌ யோசேப்பை எகிப்து தேசத்திலே 
அவனை உயர்த்தினார்‌. இப்படியே இண்றும்‌ இவ்வுலகில்‌ அனேகர்‌ அப்பாவி மக்களைப்‌ 
பலவந்தப்படுத்தி, அவர்களை பாவத்தில்‌ தமது பங்காளிகளாக்கிச்‌ செயற்படுவதை 
நாம்‌ காணலாம்‌. ஆகையால்‌ நாமும்‌ ஒரு யோசேப்பைப்போல கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பொல்லாப்பிற்கு விலகி வாழ வேண்டும்‌. 


“தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌, ஏனெனில்‌, 
உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ எவனை 
விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றிததிரிகிறான்‌. விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருந்து, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, உலகத்திலுள்ள உங்கள்‌ 
சகோதரரிடத திலே அப்படிப்பட்ட பாடுகள்‌ நிறைவேறி வருகிறதென்று 
அறிந்திருக்கிறீர்களே.”- 1 பேதுரு 5: 8-9, ஆகையால்‌, நாமும்‌ யோசேப்பைப்போல 
விசுவாசத்திலே உறுதியாய்‌ இருந்து பாவச்‌ சோதனையைக்‌ கொண்டூவருகிற 


சத்துருவான பிசாசானவனை எதிர்கொள்ள வேண்டும்‌. 
உத்தமன்‌ அசைக்கப்படான்‌ 


“கர்த்தாவே, யார்‌ உம்முடைய கூடாரத்தில்‌ தங்குவான்‌? யார்‌ உம்முடைய 
பரிசுத்த பர்வதத்தில்‌ வாசம்‌ பண்ணுவான்‌? உத்தமனாய்‌ நடந்து, நதியை நடப்பித்து, 
மனதாரச்‌ சத்தியத்தைப்‌ பேசுகிறவன தானே. அவன்‌ தன்‌ நாவினால்‌ 
புறங்கூறாமலும்‌, தன்‌ தோழனுக்குத்‌ தீங்குசெய்யாமலும்‌, தன்‌ அயலானமேல்‌ 
சொல்லப்படும்‌ நிந்தையான பேச்சை எடுக்காமலும்‌ இருக்கிறான்‌. ஆகாதவன்‌ அவன்‌ 
பார்வைக்குத்‌ தீழ்ப்பானவன்‌, கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களையோ கனம்பண்ணுகிறான்‌, 
ஆணையிட்டதில்‌ தனக்கு நஷ்டம்‌ வந்தாலும்‌ தவறாதிருக்கிறான்‌. தன்‌ பணத்தை 
வட்டிக்குக்கொடாமலும்‌, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய்ப்‌ பரிதானம்‌ 
வாங்காமலும்‌ இருக்கிறான்‌. இப்படிச்‌ செய்கிறவன்‌ என்றென்றைக்கும்‌ 
அசைக்கப்படுவதில்லை.” - சங்கீதம்‌ 15: 1-5 


“யார்‌ கர்த்தருடைய பர்வதத்தில்‌ ஏறுவான்‌? யார்‌ அவருடைய பரிசுத்த 


ஸ்தலத்தில்‌ நிலைத்திருப்பான? கைகளில்‌ சுத்தமுள்ளவனும்‌ இருதயத்தில்‌ 
மாசில்லாதவனுமாயிருந்து, தன்‌ ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்‌, 
கபடாய்‌ ஆணையிடாமலும்‌ இருக்கிறவனே. 


33 


அவன்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வாதத்தையும்‌, தன்‌ இரட்சிப்பின்‌ தேவனால்‌ நீதியையும்‌ 
பெறுவான்‌. இதுவே அவரைத்‌ தேடி விசாரித்து, அவருடைய சமுகத்தை நாடுகிற 
யாக்கோபு என்னும்‌ சந்ததி.”- சங்கீதம்‌ 24; 3-6 


“கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, அவைகள்‌ 
அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. அவைகள்‌ பொனனிலும்‌, மிகுந்த 
பசும்பொனனிலும்‌ விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ இருக்கிறது. அன்றியும்‌ அவைகளால்‌ உமது 
அடியேன்‌ எச்சரிக்கப்படுகிறேன்‌, அவைகளைக்‌ கைக்கொள்ளுகிறதினால்‌ மிகுந்த 
பலன்‌ உண்டு. தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ யார்‌? மறைவான குற்றங்களுக்கு 
என்னை நீங்கலாக்கும்‌. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை 
விலக்கிக்காக்கும்‌, அவைகள்‌ எண்னை ஆண்டூகொள்ள ஓட்டாதிரும்‌, அப்பொழுது 
நான்‌ உத்தமனாகி, பெரும்பாதகத்துக்கு நீங்கலாயிருப்பேன்‌.”- சங்கீதம்‌ 19: 9-13 


அடுத்த பரம்பரை 


யோசேப்பும்‌ அவனுடைய சகோதரர்‌ யாவரும்‌, அந்தத்‌ தலைமுறையார்‌ 
எல்லாரும்‌ எகிப்து தேசத்தில்‌ மரணமடைந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிகுதியும்‌ 
பலுகி, ஏராளமாய்ப்‌ பெருகிப்‌ பலத்திருந்தார்கள்‌, தேசம்‌ அவர்களால்‌ நிறைந்தது. 
யோசேப்பை அறியாத புதிய ராஜன்‌ ஒருவன்‌ எகிப்தில்‌ தோன்றினான்‌. அவன்‌ தன்‌ 
ஜனங்களை நோக்கி: இதோ, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய ஜனங்கள்‌ நம்மிலும்‌ 
ஏராளமானவர்களும்‌, பலததவர்களுமாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெருகாதபடிக்கும்‌, ஒரு யுத்தம்‌ உண்டானால்‌, அவர்களும்‌ நம்முடைய பகைஞரோடே 
கூடி, நமக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, தேசத்தைவிட்டூப்‌ புறப்பட்டுப்‌ 
போகாதபடிக்கும்‌, நாம்‌ அவர்களைக்குறித்து ஒரு உபாயம்‌ பண்ணவேண்டும்‌ 
என்றான்‌. 

அப்படியே அவர்களைச்‌ சுமைசுமக்கிற வேலையினால்‌ ஒடுக்கும்படிக்கு, 
அவர்கள்மேல்‌ விசாரணைக்காரரை வைத்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களை எவ்வளவு 
ஓடுக்கினார்களோ அவ்வளவாய்‌ அவர்கள்‌ பலுகிப்‌ பெருகினார்கள்‌. ஆகையால்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து எரிச்சல்‌ அடைந்தார்கள்‌. எகிப்தியர்‌ 
இஸ்ரவேல்‌ புதீதிரரைக்‌ கொடுமையாய்‌ வேலைவாங்கினார்கள்‌. சாந்தும்‌ 
செங்கலுமாகிய இவைகளைச்‌ செய்யும்‌ வேலையினாலும்‌, வயலில்‌ செய்யும்‌ சகலவித 
வேலையினாலும்‌, அவர்களுக்கு அவர்கள்‌ ஜீவனையும்‌ கசப்பாக்கினார்கள்‌ , 
அவர்களைக்கொண்டூ செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும்‌, அவர்களைக்‌ 


கொடுமையாய்‌ நடத்தினார்கள்‌. 


34 


எகிப்தின்‌ ராஜா, எபிரெய மருத்துவச்சிகளோடே பேசி: எபிரெய 
ஸ்திரகளுக்குப்‌ பிறக்கும்‌ ஆண்பிளளைகளைக்‌ கொன்றுபோடூம்படி 
கட்டளையிட்டான்‌. மருத்துவச்சிகளோ, தேவனுக்குப்‌ பயந்ததினால்‌, எகிப்தின்‌ ராஜா 
தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல்‌, ஆண்பிள்ளைகளையும்‌ உயிரோடே 
காப்பாற்றினார்கள்‌. அப்பொழுது பார்வோன்‌, பிறக்கும்‌ ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
நதியிலே போட்டூவிடவும்‌, பெண்பிள்ளைகளையெல்லாம்‌ உயிரோடே வைக்கவும்‌ தன்‌ 


ஜனங்கள்‌ எல்லாருக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 
மோசேயின்‌ ஆரம்ப வாழ்க்கை 


லேவியின்‌ குடும்பத்தாரில்‌ ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி, ஒரு ஆண்பிள்ளையைப்‌ 
பெற்று, அது அழகுள்ளது என்று கண்டு, அதை மூன்றுமாதம்‌ ஒளித்துவைத்தாள்‌. 
அவள்‌ அதை அப்புறம்‌ ஒளித்துவைக்கக்கூடாமல்‌, ஒரு நாணற்பெட்டியை எடுத்து, 
அதற்குப்‌ பிசினும்‌ கீலும்‌ பூசி, அதிலே பிள்ளையை வளர்த்தி, நதியோரமாய்‌ 
நாணலுக்குள்ளே வைத்தாள்‌. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில்‌ 
ஸ்நானம்பண்ண வந்தாள்‌, அவளுடைய தாதிகள்‌ நதியோரத்தில்‌ உலாவினார்கள்‌, 
அவள்‌ நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக்‌ கண்டு, தன்‌ தாதியை அனுப்பி 
அதைக்‌ கொண்டுவரும்படி செய்தாள்‌. அதைத்‌ திறந்தபோது பிள்ளையைக்‌ 
கண்டாள்‌, பிள்ளை அழுதது, அவள்‌ அதின்மேல்‌ இரக்கமுற்று, இது எபிரெயர்‌ 
பிள்ளைகளில்‌ ஒன்று என்றாள்‌. 


பார்வோனுடைய குமாரத்தி பிள்ளையின்‌ தாயின்‌ மூலம்‌ அந்தப்‌ பிள்ளையை 
வளர்க்கும்படி கொடுத்து, பிள்ளை பெரிதானபோது, அவள்‌ அதைப்‌ பார்வோனுடைய 
குமாரத்தியினிடத்தில்‌ கொண்டுபோய்‌ விட்டாள்‌, அவளுக்கு அவன்‌ குமாரனானான்‌, 
அவள்‌; அவனை ஜலத்தினின்று எடுத்தேன்‌ என்று சொல்லி, அவனுக்கு மோசே 


என்று பேரிட்டாள்‌. 
மோசே செய்த கொலை 


மோசே பெரியவனான காலத்தில்‌, அவன்‌ தன்‌ சகோதரரிடத்தில்‌ போய்‌, 
அவர்கள்‌ சுமைசுமக்கிறதைப்‌ பார்த்து, தன்‌ சகோதரராகிய எபிரெயரில்‌ ஒருவனை 
ஒரு எகிப்தியன்‌ அடிக்கிறதைக்‌ கண்டு, அங்கும்‌ இங்கும்‌ பார்த்து, ஒருவனும்‌ இல்லை 
என்று அறிந்து, எகிப்தியனை வெட்டி, அவனை மணலிலே புதைத்துப்போட்டான்‌. 


அவண்‌ மறுநாளிலும்‌ வெளியே போனபோது, எபிரெய மனுஷர்‌ இருவர்‌ 
சண்டைபண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. அப்பொழுது அவன்‌ அறியாயஞ்‌ 
செய்கிறவனை நோக்கி: நீ உன்‌ தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான்‌. 


அதற்கு அவன்‌: எங்கள்மேல்‌ உன்னை அதிகாரியாகவும்‌ நியாயாதிபதியாகவும்‌ 


ஏற்படுத்தினவன்‌ யார்‌? நீ எகிப்தியனைக்‌ கொன்றுபோட்டதுபோல, என்னையும்‌ 


35 


கொன்றுபோட நினைக்கிறாயோ என்றான்‌. அப்பொழுது மோசே காரியம்‌ நிச்சயமாக 
வெளிப்பட்டது என்று பயந்தான்‌. பார்வோன்‌ அந்தக்‌ காரியததைக 
கேள்விப்பட்டபோது, மோசேயைக்‌ கொலைசெய்ய வகைதேடினான்‌, மோசே 


பார்வோனிடத்தினின்று தப்பியோடினான்‌. 


பாவத்தை நியாயப்படுத்த முடியாது, பாவம்‌ பாவமே 


மேலே குறிப்பிட்ட சம்பவத்தில்‌ மோசே தன்‌ சகோதரராகிய எபிரெயரில்‌ 
ஒருவனை ஒரு எகிப்தியன்‌ அடிக்கிதைக்‌ கண்டு அவனை வெட்டிக்‌ கொன்றதும்‌, 
புதைத்ததும்‌ அவனுடைய பார்வையில்‌ தான்‌ செய்தது நியாயம்‌ என்றுகூட 
நினைத்திருக்கலாம்‌, மேலும்‌ மற்றவர்களுக்குத்‌ தெரியாமல்‌ புதைத்ததையும்‌ தான்‌ 
தமது சகோதரனுக்கு பெரிய உதவியைச்‌ செய்துவிட்டதாகவும்‌ கருதியிருக்கலாம்‌. 
அதேபோல அவன்‌ மறுநாளிலும்‌ வெளியே போனபோது, எபிரெய மனுஷர்‌ இருவர்‌ 
சண்டைபண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. அப்பொழுது அவன்‌ அறியாயஞ்‌ 
செய்கிறவனை நோக்கி: நீ உன்‌ தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான்‌. 
இவைகளைக்‌ கவனிக்கும்போது மோசே தன்‌ இனததாரைக குறிதத 
கரிசனையுடையவனாகக்‌ காணப்படுகிறான்‌, அவனுக்குள்‌ தலமைத்துவ குணாதிசயம்‌ 
தென்படுகிறது, மேலும்‌ அநியாயத்தைக்‌ கண்டு சகிக்க மாட்டாதவனாய்‌ நீதி 
நியாயத்திற்காக தட்டிக்‌ கேட்கிறவனாகச்‌ செயற்படுகிறான்‌. இந்த நற்குணங்களை 


சரியான வழியில்‌ திசை திருப்பாதபடி சுய நதியில்‌ கொலை செய்துவிட்டான்‌. நியாயம்‌ 
செய்கிறதாகக்‌ கருதி பாவம்‌ செய்தான்‌, நீதிபரர்‌ ஆகிய தேவ நீதியைத்‌ தேடாமல்‌ 
சுயமாய்ச்‌ செயற்பட்டான்‌, காரியம்‌ அம்பலமானபோது பயந்தான்‌, ஓடினான்‌, அதன்‌ 
பின்னர்‌ மோசே தேவனாலே அழைக்கப்பட்ட பிறகு அவன கர்த்தருக்குப்‌ 
பயந்தவனாய்‌, சகல தேவைக்கும்‌ கர்த்தரிடத்திலே நாடித்‌ தேடி ஓடூகிறவனாகக்‌ 


காணப்படுகிறான்‌. 


இப்படித்தான்‌ இன்றும்‌ அனேகர்‌ மற்றவர்களை நியாயம்‌ தீர்க்க 
முந்துகிறார்கள்‌, தாங்களே தண்டனையையும்‌ விதிக்கிறவர்களாகவும்‌ அவற்றை 
அமுல்படூத்துகிறவர்களாகவும்‌ செயற்படூகிறார்கள்‌. கடவுள்‌ பயமோ, பயபக்தியோ, 
தேவ நியதியோ ஒன்றிற்கும்‌ இடம்‌ கொடுப்பதில்லை, தமது செல்வத்தையும்‌ 
செல்வாக்கையும்‌ வைத்து சுயமாய்‌ மாமிச சிந்தையில்‌ நடக்கிறார்கள்‌. “அனறியும்‌ 
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்‌ மாம்சத்துக்குரியவைகளைச்‌ சிந்திக்கிறார்கள்‌, 
ஆவியின்படி நடக்கிறவர்கள்‌ ஆவிக்குரியவைகளைச்‌ சிந்திக்கிறார்கள்‌. மாம்சசிந்தை 
மரணம்‌: ஆவியின்‌ சிந்தையோ ஜீவனும்‌ சமாதானமுமாம்‌. எப்படியென்றால்‌, 
மாம்சசிந்தை தேவனுக்கு விரோதமான பகை: அது தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌, கீழ்ப்படியக்கூடாமலும்‌ இருக்கிறது. 
மாம்சத்துக்குட்பட்டவர்கள்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருக்கமாட்டார்கள்‌ .”- 
ரோமர்‌ 8: 5-8 

36 


மிரியாமும்‌, ஆரோணும்‌ செய்த பாவம்‌ 


“எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம்பணணியிருந்த 
படியினால்‌, மிரியாமும்‌, ஆரோனும்‌ அவன்‌ விவாகம்பண்ணின எத்தியோப்பியா 
தேசத்து ஸ்திரீயினிமித்தம்‌ அவனுக்கு விரோதமாய்‌ பேசி: கர்த்தர்‌ 


மோசேயைக்கொண்டூ மாத்திரம்‌ பேசினாரோ, எங்களைக்கொண்டூம்‌ அவர்‌ 
பேசினதில்லையோ எனறார்கள்‌. கர்த்தர்‌ அதைக்‌ கேட்டார்‌. மோசேயானவன்‌ 
பூமியிலுள்ள சகல மனிதரிலும்‌ மிகுந்த சாந்தகுணமுள்ளவனாயிருந்தான்‌. 
சடூதியிலே கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ மிரியாமையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
மூன்றுபேரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்துக்குப்‌ புறப்பட்டுவாருங்கள்‌ எனறார்‌, மூன்றுபேரும்‌ 
போனார்கள்‌. கர்த்தர்‌ மேகத்தூரணில்‌ இறங்கி, கூடாரவாசலிலே நின்று ஆரோனையும்‌ 
மிரியாமையும்‌ கூப்பிட்டார்‌, அவர்கள்‌ இருவரும்‌ போனார்கள்‌. அப்பொழுது அவர்‌: 
எண்‌ வார்ததைகளைக கேளுங்கள்‌, உங்களுக்குள்ளே ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய நான்‌ தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ அவனோடே பேசுவேன்‌. என்‌ தாசனாகிய மோசேயோ 
அப்படிப்பட்டவன்‌ அல்ல, என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ அவன்‌ உண்மையுள்ளவன்‌. நான்‌ 
அவனுடன்‌ மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும்‌ பிரத்தியட்சமாகவும்‌ 
பேசுகிறேன்‌, அவன்‌ கர்த்தரின்‌ சாயலைக்‌ காண்கிறான்‌, இப்படியிருக்க நீங்கள்‌ 
எண்‌ தாசனாகிய மோசேக்கு விரோதமாய்ப்‌ பேச, உங்களுக்குப்‌ 


பயமில்லாமற்போனதென்ன என்றார்‌. கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ மூண்டது, 
அவர்‌ போய்விட்டார்‌. மேகம்‌ கூடாரத்தைவிட்டூ நீங்கிப்போயிற்று, மிரியாம்‌ உறைந்த 
மழையின்‌ வெண்மைபோன்ற குஷ்டரோகியானாள்‌, ஆரோன்‌ மிரியாமைப்‌ 
பார்த்தபோது, அவள்‌ குஷ்டரோகியாயிருக்கக்‌ கண்டான்‌, அப்பொழுது ஆரோன்‌ 
மோசேயை நோக்கி: ஆ, என்‌ ஆண்டவனே, நாங்கள்‌ புத்தியீனமாய்ச்‌ செய்த இந்தப்‌ 


பாவத்தை எங்கள்மேல்‌ சுமத்தாதிரும்‌. தன்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பாதி மாம்சம்‌ 


அழுகிச்‌ செத்துவிழுந்த பிள்ளையைப்போல அவள்‌ ஆகாதிருப்பாளாக என்றான்‌. 
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி: என்‌ தேவனே, அவளைக்‌ குணமாக்கும்‌ 
என்று கெஞ்சினான்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: அவள்‌ தகப்பன்‌ அவள்‌ முகத்திலே 
காறித்‌ துப்பினதுண்டானால்‌, அவள்‌ ஏழுநாள்‌ வெட்கப்படவேண்டாமோ, 
அதுபோலவே அவள்‌ ஏழுநாள்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே விலக்கப்பட்டிருந்து, பின்பு 
சேர்த்துக்‌ கொள்ளப்படக்கடவள்‌ என்றார்‌. அப்படியே மிரியாம்‌ ஏழுநாள்‌ 
பாளயத்துக்குப்‌ புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள்‌.. எண்‌, 12: 1-15 


மோசே, ஆரோன்‌, மிரியாம்‌ மூவரும்‌ சகோதரர்‌ 


ஆரோன்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டு மோசேக்கு அவன்‌ 
பேச்சாளனாக, இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்க 


37 


உதவிக்காக அனுப்பப்பட்டவன்‌, மிரியாம்‌ ஒரு தீர்க்கதரிசி, மேலும்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ மோசேயின்‌ சகோதரர்‌, அப்படியிருந்தும்‌ இந்த சந்தர்ப்பத்தில்‌ இருவரும்‌ 
மோசேக்கு எதிராக விரோதமாகப்‌ பேசி: “கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டூ மாத்திரம்‌ 


பேசினாரோ, எங்களைக்கொண்டும்‌ அவர்‌ பேசினதில்லையோ என்றார்கள்‌.” 


“அம்ராமுடைய மனைவிக்கு யோகெபேத்‌ என்று பேர்‌, அவள்‌ எகிப்திலே 
லேவிக்குப்‌ பிறந்த குமாரத்தி, அவள்‌ அம்ராமுக்கு ஆரோனையும்‌, மோசேயையும்‌ 
அவள்‌ சகோதரியான மிரியாமையும்‌ பெற்றாள்‌ ”- எண்ணாகமம்‌ 20: 59 இப்படியாக 


தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்‌ பிசாசினுடைய தந்திரங்களுக்கு 
ஆளாகி, ஒருவர்‌ ஒருவருக்குள்‌ எரிச்சல்‌ பொறாமைகளின்‌ நிமித்தம்‌ விரோதங்களும்‌, 
கோபங்களும்‌, பகைகளும்‌, சண்டைகளும்‌, பிரிவினைகளும்‌ ஏற்படூத்துகின்றன. 


அன்று ஆரோன்‌, மிரியாம்‌ இருவர்‌ மேலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ மூண்டது, 
தீர்க்கதரிசியான மிரியாம்‌ தேவ கோபத்திற்கு ஆளாகி ஒரு சில வினாடியில்‌ 
குஷ்டரோகியானாள்‌, எவ்வளவு பரிதாபம்‌? இன்றும்‌ எமது ஒவ்வொரு 
நினைவுகளையும்‌, சிந்தனைகளையும்‌, செயல்களையும்‌ அதே தேவன்‌ கண்ணோக்கிப்‌ 


பார்க்கிறார்‌, எனவே நாம்‌ எவ்வளவு எச்சரிப்பாகவும்‌ கவனமாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


“ஆரோனின்‌ சகோதரியாகிய மிரியாம்‌ என்னும்‌ தீர்க்கதரிசியானவளும்‌ தன்‌ 
கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள்‌, சகல ஸ்திரீகளும்‌ தம்புருக்களோடும்‌ 
நடனத்தோடும்‌ அவளுக்குப்‌ பின்னே புறப்பட்டுப்போனார்கள்‌. மிரியாம்‌ அவர்களுக்குப்‌ 
பிரதிவசனமாக: கர்த்தரைப்‌ பாடூங்கள்‌, அவர்‌ மகிமையாய்‌ வெற்றிசிறந்தார்‌, 
குதிரையையும்‌ குதிரைவீரனையும்‌ கடலிலே தள்ளினார்‌ என்று பாடினாள்‌.” - 
யாத்திராகமம்‌ 15: 20-21 


பாவத்திற்கும்‌ தேவ கோயத்திற்கும்‌ பரிகாரம்‌ 

ஆரோன்‌ மிரியாமைப்‌ பார்த்தபோது, அவள்‌ குஷ்டரோகியாயிருக்கக்‌ கண்டான்‌. 
அப்பொழுது ஆரோன்‌ மோசேயை நோக்கி: ஆ, என்‌ ஆண்டவனே, நாங்கள்‌ 
புத்தியீனமாய்ச்‌ செய்த இந்தப்‌ பாவத்தை எங்கள்மேல்‌ சுமத்தாதிரும்‌. அப்பொழுது 
மோசே கர்த்தரை நோக்கி: என்‌ தேவனே, அவளைக்‌ குணமாக்கும்‌ என்று 
கெஞ்சினான்‌. கர்த்தர்‌ மனதுருகி மோசேயின்‌ கெஞ்சுதலுக்குப்‌ பதிலளித்து 
அவர்களை மன்னித்து, மிரியாமின்‌ குஷ்டரோகத்தை குணப்படூத்தினார்‌. மோசேயின்‌ 
கெஞ்சுதலுக்குப்‌ பதில்கொடுத்த அதே தேவன்‌ இன்றும்‌ ஜீவிக்கிறபடியால்‌, 
எம்முடைய கெஞ்சுதலுக்கும்‌ இரங்குவார்‌, பதில்‌ தருவார்‌. “தம்மை நோக்கிக்‌ 


கூப்பிடுகிற யாவருக்கும்‌, உண்மையாய்த்‌ தம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌, 
கர்த்தர்‌ சமீபமாயிருக்கிறார்‌. அவர்‌ தமக்குப்‌ பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி 
செய்து, அவர்கள்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டு, அவர்களை இரட்சிக்கிறார்‌.” - 
சங்‌, 145: 18-10 

38 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கீழ்ப்படியவில்லை தண்டிக்கப்பட்டனர்‌ 


“இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபையார்‌ எல்லாரும்‌ முதலாம்‌ மாதத்தில்‌ 
சீன்வனாந்தரத்திலே சேர்ந்து, ஜனங்கள்‌ காதேசிலே தங்கியிருக்கையில்‌ மிரியாம்‌ 
மரணமடைந்து, அங்கே அடக்கம்பண்ணப்பட்டாள்‌. ஜனங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
இல்லாதிருந்தது, அப்பொழுது அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ 
கூட்டங்கூடினார்கள்‌. ஜனங்கள்‌ மோசேயோடே வாக்குவாதம்பண்ணி: எங்கள்‌ 
சகோதரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ மாண்டபோது நாங்களும்‌ மாண்டூபோயிருந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ இங்கே சாகும்படி, நீங்கள்‌ 
கர்த்தரின்‌ சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டூவந்தது என்ன, விதைப்பும்‌, 
அத்திமரமும்‌, திராட்சச்செடியும்‌, மாதளஞ்செடியும்‌, குடிக்கத்தண்ணீரும்‌ இல்லாத 
இந்தக்‌ கெட்ட இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவரும்படி, நீங்கள்‌ எங்களை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினது என்ன என்றார்கள்‌. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ சபையாரைவிட்டு, ஆசரிப்புக்கூடாரவாசலில்‌ போய்‌, முகங்குப்புற 
விழுந்தார்கள்‌, கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குக்‌ காணப்பட்டது, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நீ கோலை எடுத்துக்கொண்டு, நீயும்‌ உன்‌ சகோதரனாகிய 
ஆரோனும்‌ சபையாரைக்‌ கூடிவரச்செய்து, அவர்கள்‌ கண்களுக்குமுன்னே 


கன்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசுங்கள்‌, அப்பொழுது அது தனனிடத்திலுள்ள 


தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌, இப்படி நீ அவர்களுக்குக்‌ கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணி, சபையாருக்கும்‌ அவர்கள்‌ மிருகங்களுக்கும்‌ குடிக்கக்‌ கொடூப்பாய்‌ 
என்றார்‌. அப்பொழுது மோசே தனக்குக்‌ கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய 
சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ சபையாரைக்‌ 
கன்மலைக்கு முன்பாகக்‌ கூடிவரச்‌ செய்தார்கள்‌, அப்பொழுது மோசே அவர்களை 
நோக்கி: கலகக்காரரே, கேளுங்கள்‌, உங்களுக்கு இந்தக்‌ கண்மலையிலிருந்து நாங்கள்‌ 
தண்ணீர்‌ புறப்படப்பண்ணுவோமோ என்று சொல்லி, தன்‌ கையை ஓங்கி, 


கன்மலையைத்‌ தண்‌ கோலினால்‌ இரண்டூதரம்‌ அடித்தான்‌, உடனே தண்ணீர்‌ 
ஏராளமாய்‌ புறப்பட்டது, சபையார்‌ குடித்தார்கள்‌, அவர்கள்‌ மிருகங்களும்‌ குடித்தது. 
பின்பு கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 


கண்களுக்கு முன்பாக என்னைப்‌ பரிசுத்தம்பணணும்படி, நீங்கள்‌ என்னை 
விசுவாசியாமற்‌ போனபடியினால்‌, இந்தச்‌ சபையாருக்கு நான்‌ கொடுத்த 
தேசத்துக்குள்‌ நீங்கள்‌ அவர்களைக்‌ கொண்டுபோவதில்லை எனறார்‌.”- 


ஏண்‌.20: 1-12 


“ஏதோம்‌ தேசத்தின்‌ எல்லைக்கு அருகான ஓர்‌ என்னும்‌ மலையிலே கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: ஆரோன்‌ தன்‌ ஜனததாரோடே 
சேர்க்கப்படுவான்‌, மேரிபாவின்‌ தண்ணீரைப்பற்றிய காரியத்தில்‌ நீங்கள்‌ என்‌ 
வாக்குக்குக்‌ கீழ்படியாமற்போனபடியினால்‌, நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்தில்‌ அவன்‌ பிரவேசிப்பதில்லை.”- எண்‌. 20: 23-24 


39 


கர்த்தர்‌ சொன்னபடி அவர்கள்‌ செய்யவில்லை 


கன்மலையைப்‌ பார்த்ததும்‌ பேசும்படிதான்‌ கர்த்தர்‌ மோசேயிடமும்‌ 
ஆரோனிடமும்‌ சொன்னார்‌, அதற்கு மாறாக மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌ 
இருந்த கோபத்தின்‌ நிமித்தம்‌ கண்மலையைத்‌ தன்‌ கோலினாலே அடித்தான்‌. 
தண்ணீர்‌ ஏராளமாய்‌ வந்து ஜனங்களின்‌ தாகத்தைத்‌ தூர்த்தது, ஆனால்‌ தான்‌ 
சொன்னபடி செய்யாததின்‌ நிமித்தம்‌, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட கானான்‌ 


தேசத்திற்குள்‌ செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஏன்‌? கிழ்ப்படியவில்லை, 


எகிப்தில்‌ அடிமைத்தனத்தில்‌ இருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களை மீட்பதற்காக 
வல்லமையாக கர்த்தரால்‌ எடுத்து பிரயோகிக்கப்பட்ட மோசே இப்பொழுது 
கானானுக்குள்‌ போக முடியவில்லை. மோசே செய்த கொலைக்‌ குற்றத்தையும்‌ 
மனனித்து மறந்து, இஸ்ரவேல்‌ மக்களை இரட்சிக்க அவனைப்‌ பெயர்சொல்லி 
அழைத்த தேவன்‌, தனது வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாத ஒரே ஒரு குற்றத்திற்காக 


எவ்வளவு பெரிய தண்டனை? 


அன்பானவர்களே! கீழ்ப்படியாமை தேவனை விசனப்படுத்துகிற மகா பெரும்‌ 
பாவம்‌, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்பாமல்‌, அவருடைய சிங்காசனத்திற்கு 
மேலாக தன்னை உயர்த்த நினைத்த லூசிபர்‌ பரலோக ராஜ்ஜியத்திலிருந்து 
துரத்தப்பட்டான்‌. தேவன்‌ உருவாக்கிய முதல்‌ மனுஷனும்‌ மனுஷியுமாகிய ஆதாம்‌ 
ஏவாள்‌ இருவரும்‌ தேவ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ பிசாசான சர்ப்பத்திற்குச்‌ 
செவி கொடுூத்ததின்‌ நிமித்தம்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டனர்‌. 
இப்படியாக கிழ்ப்படியாதவர்கள்மேல்‌ தேவ கோபாக்கினை பெலமாக வருவதை 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ நிறைந்து காணப்படுகிறது. 
பலியைப்‌ பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதல்‌ உத்தமம்‌ 

“அதற்குச்‌ சாமுவேல்‌: கர்த்தருடைய சத்தத்துக்குக்‌ கீழ்ப்படிகிறதைப்‌ 
பார்க்கிலும்‌, சர்வாங்க தகனங்களும்‌ பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்குமோ? 
பலியைப்‌ பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதலும்‌, ஆட்டுக்கடாக்களின்‌ நிணத்தைப்பார்க்கிலும்‌ 
செவி கொடுத்தலும்‌ உத்தமம்‌. இரண்டகம்பண்ணுதல்‌ பில்லிசூனியப்பாவத்துக்கும்‌, 


முரட்டாட்டம்பண்ணுதல்‌ அவபக்திக்கும்‌ விக்கிரகாராதனைக்கும்‌ சரியாய்‌ இருக்கிறது, 
நீர்‌ கர்த்தருடைய வார்த்தையைப்‌ புறக்கணித்தபடியினாலே, அவர்‌ உம்மை 
ராஜாவாயிராதபடிக்குப்‌ புறக்கணித்துத்‌ தள்ளினார்‌ என்றான்‌. அப்பொழுது சவுல்‌ 
சாமுவேலை நோக்கி: நான்‌ கர்த்தருடைய கட்டளையையும்‌ உம்முடைய 
வார்த்தைகளையும்‌ மீறினதினாலே பாவஞ்செய்தேன்‌, நான்‌ ஜனங்களுக்குப்‌ பயந்து, 
அவர்கள்‌ சொல்லைக்‌ கேட்டேன்‌. இப்போதும்‌ நீர்‌ என்‌ பாவத்தை மன்னித்து, நான்‌ 


கர்த்தரைப்‌ பணிந்து கொள்ளும்படிக்கு, என்னோடேகூடத்‌ திரும்பி வாரும்‌ என்றான்‌. 
சாமுவேல்‌ சவுலைப்‌ பார்த்து: நான்‌ உம்மோடேகூடத்‌ திரும்பிவருவதில்லை, 
40 


கர்த்தருடைய வார்த்தையைப்‌ புறக்கணித்தீர்‌, நீர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு, கர்த்தர்‌ உம்மையும்‌ புறக்கணித்துத்‌ தள்ளினார்‌ என்றான்‌.” - 
1 சாமுவேல்‌ 15: 22-26 “என்னத்தைக்கொண்டு நான்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வந்து, உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ பணிந்துகொள்வேன்‌? தகனபலிகளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக்கொண்டூம்‌ அவர்‌ சந்நிதியில்‌ 
வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின பேரிலும்‌, எண்ணெயாய்‌ ஓடுகிற 
பதினாயிரங்களான ஆறுகளின்‌ பேரிலும்‌, கர்த்தர்‌ பிரியமாயிருப்பாரோ? என்‌ 
அக்கிரமத்தைப்‌ போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, என்‌ ஆத்துமாவின்‌ பாவத்தைப்‌ 
போக்க என்‌ கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ? மனுஷனே, நன்மை 
இன்னதென்று அவர்‌ உனக்கு அறிவித்திருக்கிறார்‌, நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ 
சிநேகித்து, உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ நடப்பதை அல்லாமல்‌ 
வேறே என்னத்தைக்‌ கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌. ”- மீகா 0: 6-8 


“என்‌ வாக்குக்குச்‌ செவிகொடுங்கள்‌, அப்பொழுது நான்‌ உங்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌, நீங்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பீர்கள்‌, நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ 
எல்லா வழியிலும்‌, நீங்கள்‌ உங்களுக்கு நன்மையுண்டாகும்படிக்கு நடவுங்கள்‌ 
என்கிற விசேஷத்தையே அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கட்டளையிட்டேன்‌. அவர்களோ 
அதைக்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ செவியைச்‌ சாயாமலும்போய்‌, தங்கள்‌ பொல்லாத 
இருதயத்தின்‌ யோசனைகளின்படியும்‌ கடினத்தின்படியும்‌ நடந்து, முன்னிட்டல்ல 
பின்னிட்டே போனார்கள்‌.” எரேமியா 7: 23-24 


“அதற்குப்‌ பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலரும்‌: மனுஷருக்குக்‌ 
கீழ்ப்படிவதைப்பார்க்கிலும்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது.” 
அப்போஸ்‌. 5: 29 


கன்றுக்குட்டியை வார்ப்பித்து வணங்கினார்கள்‌ 


“மோசே மலையிலிருந்து இறங்கிவரத்‌ தாமதிக்கிறதை ஜனங்கள்‌ கண்டபோது, 
அவர்கள்‌ ஆரோனிடத்தில்‌ கூட்டங்கூடி, அவனை நோக்கி; எகிப்து தேசத்திலிருந்து 
எங்களை அழைத்துக்கொண்டூுவந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ 
அறியோம்‌, ஆதலால்‌ நீர்‌ எழுந்து, எங்களுக்கு முன்செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌ என்றார்கள்‌. அதற்கு ஆரோன்‌: உங்கள்‌ மனைவிகள்‌ 


குமாரர்‌ குமாரத்திகளுடைய காதுகளில்‌ இருக்கிற பொன்னணிகளைக்‌ கழற்றி, 
என்னிடத்தில்‌ கொண்டூவாருங்கள்‌ என்றான்‌. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
காதுகளில்‌ இருந்த பொன்னணிகளைக்‌ கழற்றி, ஆரோனிடத தில்‌ 
கொண்டுூவந்தார்கள்‌. அவர்கள்‌ கையிலிருந்து அவன்‌ அந்தப்‌ பொன்னை வாங்கி, 
சிற்பக்கருவியினால்‌ கருப்பிடித்து, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌: இஸ்ரவேலரே, உங்களை எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டூவந்த 


41 


உங்கள்‌ தெய்வங்கள்‌ இவைகளே என்றார்கள்‌. ஆரோன்‌ அதைப்‌ பார்த்து, அதற்கு 
முன்பாக ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, நாளைக்குக்‌ கர்த்தருக்குப்‌ பண்டிகை என்று 
கூறினான்‌. மறுநாள்‌ அவர்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து, சர்வாங்க 
துகனபலிகளையிட்டு, சமாதானபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌, பின்பு, ஜனங்கள்‌ 
புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து, விளையாட எழுந்தார்கள்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நீ இறங்கிப்போ, எகிப்துதேசத்திலிருந்து நீ நடத்திக்கொண்டூவந்த 
உன்‌ ஜனங்கள்‌ தங்களைக்‌ கெடுத்துக்கொண்டார்கள்‌. 


தேவன்‌ விதித்த வழியை விட்டூ விலகினர்‌ 


அவர்களுக்கு நான்‌ விதித்த வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டூ 
விலகினார்கள்‌, அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ 
பணிந துகொண்டு, அதற்குப்‌ பலியிட்டு; இஸ்ரவேலரே, உங்களை 
எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ தெய்வங்கள்‌ இவைகளே 
என்று சொன்னார்கள்‌ என்றார்‌. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: இந்த 
ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌, இவர்கள்‌ வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌. ஆகையால்‌ 


என்‌ கோபம்‌ இவர்கள்மேல்‌ மூளவும்‌, நான்‌ இவர்களை அழித்துப்போடவும்‌ நீ என்னை 
விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்‌ எனறார்‌. மோசே தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி: கர்த்தாவே, தேவரீர்‌ மகா பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள 
கையினாலும்‌ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உம்முடைய 
ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம்‌ பற்றியெரிவதென்ன? மலைகளில்‌ 
அவர்களைக்‌ கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌ இராதபடிக்கு அவர்களை 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்களுக்குத்‌ தீங்குசெய்யும்பொருட்டே அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌ என்று எகிப்தியர்‌ சொல்லுவானேன்‌? உம்முடைய கோபத்தின்‌ 
உக்கிரத்தை விட்டுத்‌ திரும்பி, உமது ஜனங்களுக்குத்‌ தீங்குசெய்யாதபடிக்கு, 
அவர்கள்மேல்‌ பரிதாபங்கொள்ளும்‌. உமது தாசராகிய ஆபிரகாமையும்‌ நான்‌ 
சொன்ன இந்தத்‌ தேசம்‌ முழுவதையும்‌ உங்கள்‌ சந்ததியார்‌ என்றைக்கும்‌ 
சுதநதரிததுக்கொளளும்படிக்கு, அவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ எனறு 
உம்மைக்கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டுச்‌ சொன்னீரே என்று கெஞ்சிப்‌ 
பிரார்த்தித்தான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ தமது ஜனங்களுக்குச்‌ செய்ய நினைத்த 
தீங்கைச்‌ செய்யாதபடிக்குப்‌ பரிதாபங்கொண்டார்‌. பின்பு மோசே மலையிலிருந்து 
இறங்கினான்‌, சாட்சிப்பலகைகள்‌ இரண்டும்‌ அவன்‌ கையில்‌ இருந்தது, அந்தப்‌ 
பலகைகள்‌ இருபுறமும்‌ எழுதப்பட்டிருந்தது, அவைகள்‌ இந்தப்‌ பக்கத்திலும்‌ அந்தப்‌ 
பக்கத்திலும்‌ எழுதப்பட்டிருந்தது. அந்தப்‌ பலகைகள்‌ தேவனால்‌ செய்யப்பட்டதாயும்‌, 
அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால்‌ எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. 
ஜனங்கள்‌ ஆரவாரம்‌ பண்ணுகிறதை யோசுவா கேட்டு, மோசேயை நோக்கி: 
பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌ இரைச்சல்‌ உண்டாயிருக்கிறது என்றான்‌. அதற்கு மோசே: 


42 


அது ஜெயதொனியாகிய சத்தமும்‌ அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும்‌ அல்ல, 
பாடலின்‌ சத்தம்‌ எனக்குக்‌ கேட்கிறது என்றான்‌. அவன்‌ பாளயத்துக்குச்‌ சமீபித்து, 
அந்தக்‌ கன்றுக்குட்டியையும்‌ நடனத்தையும்‌ கண்டபோது, மோசே கோபம்‌ 


மூண்டவனாகி, தன்‌ கையிலே இருந்த பலகைகளை மலையின்‌ அடியிலே எறிந்து 
உடைத்துப்போட்டு, அவர்கள்‌ உண்டுபண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து, 
அக்கினியில்‌ சுட்டெரித்து, அதைப்‌ பொடியாக அரைத்து, தண்ணீரின்மேல்‌ துவி, 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குடிக்கும்படி செய்தான்‌. 


பின்பு, மோசே ஆரோனை நோக்கி: ந இந்த ஜனங்கள்மேல்‌ இந்தப்‌ 
பெரும்பாதகத்தைச்‌ சுமத்துகிறதற்கு, இவர்கள்‌ உனக்கு என்ன செய்தார்கள்‌ 
என்றான்‌. அதற்கு ஆரோன்‌: என்‌ ஆண்டவனுக்குக்‌ கோபம்‌ மூளாதிருப்பதாக, 
இது பொல்லாத ஜனம்‌ என்று நீர்‌ அறிந்திருக்கிறீர்‌. இவர்கள்‌ என்னை நோக்கி: 
எங்களுக்கு முன்செல்லும்‌ தெய்வங்களை எங்களுக்கு உண்டுபண்ணும்‌, எகிப்து 
தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக்கொண்டூவந்து அந்த மோசேக்கு என்ன 
சம்பவித்ததோ அறியோம்‌ என்றார்கள்‌. அப்பொழுது நான்‌: பொன்னுடைமை 
உடையவர்கள்‌ எவர்களோ அவர்கள்‌ அதைக்‌ கழற்றித்‌ தரக்கடவர்கள்‌ என்றேன்‌, 
அவர்கள்‌ அப்படியே செய்தார்கள்‌, அதை அக்கினியிலே போட்டேன்‌, அதிலிருந்து 
இந்தக்‌ கன்றுக்குட்டி வந்தது என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
எனக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தவன்‌ எவனோ, அவன்‌ பேரை என்‌ 
புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போடுவேண்‌, ஆரோன்‌ செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள்‌ 
செய்வித்ததின்‌ நிமித்தம்‌ கர்த்தர்‌ அவர்களை உபாதித்தார்‌.”- யாத்தி, 32: 1-35 


விக்கிரக ஆராதனை மகா பெரும்‌ பாவம்‌ 


மனிதன்‌ தனித்தனியாக பற்பல பாவங்களைச்‌ செய்கிறதுமல்லாமல்‌ பலருடன்‌ 
சேர்ந்து ஒரு ஜனக்‌ கூட்டமாகவும்‌ தேவனுக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்கிறதை அநேக 
சந்தர்ப்பங்களில்‌ காணலாம்‌. அப்படியாக இங்கே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவன்‌ 
விதித்த கட்டளையை மீறி ஒரு விக்கிரகத்தை உண்டுபண்ணி அதை வணங்குவதைப்‌ 


பார்க்கிறோம்‌. 


“தேவன்‌ பேசிச்‌ சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன: உன்னை 
அடிமைததன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ 
உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியினகீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ 
யாதொரு விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு உண்டாக்கவேண்டாம்‌, ந அவைகளை 


நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ 
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்துப்‌ 


43 


பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌.”- யாத்தி.20: 1-5 


எகிப்திலிருக்கிற தமது ஜனத்தின்‌ உபத்திரவத்தை கர்த்தர்‌ பார்க்கவே 
பார்த்து, ஆளோட்டிகளினிமித்தம்‌ அவர்கள்‌ இடூகிற கூக்குரலைக்‌ கேட்டு, அவர்கள்‌ 
படூகிற வேதனைகளையும்‌ அறிந்து அவர்களை எகிப்தியரின்‌ கைக்கு 
விடுதலையாக்கவும்‌, அவர்களை அந்தத்‌ தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும்‌ 
ஏத்தியரும்‌ எமோரியரும்‌ பெரிசியரும்‌ ஏவியரும்‌ எபூசியரும்‌ இருக்கிற இடமாகிய 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமும்‌ விசாலமுமான தேசத்தில்‌ கொண்டூபோய்ச்‌ 
சேர்க்கவும்‌ இறங்கி, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய தமது ஜனத்தை எகிப்திலிருந்து 
அழைத்து வரும்படி மோசேயை அனுப்பி விடுவித்தார்‌. இப்போ இந்த ஜனம்‌, தம்மை 
விடுவித்துக்‌ காத்த கர்த்தராகிய தேவனை மறந்து, அவர்களை விடுவிக்க தேவன்‌ 
அனுப்பிய மோசேயை எல்லாவற்றிற்கும்‌ நோக்குகிறதைப்‌ பார்க்கிறோம்‌. 


மோசே மலையில்‌ ஏறி தேவனோடிருநது, தேவன்‌ கொடூதத 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ பெற்று வருவதில்‌ தாமதம்‌ ஏற்பட்டபோது, 
ஆரோனை பலாத்காரப்படூததி தமக்கொரு தெய்வததை உருவாக்கி 
நமஸ்கரித்தார்கள்‌, ஏன்‌? தேவனோடு தொடர்புகொண்டு அவர்கள்‌ எல்லாத்‌ 
தேவைகளையும்‌ சந்திக்கச்‌ செய்த மோசேயையே எல்லாவற்றிற்கும்‌ 
எதர்பார்த்தார்களேயன்றி, அவர்களுக்காகப்‌ பரிதவித்து, எல்லா வேளைகளிலும்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கிற கர்த்தரை நோக்கவில்லை. அப்படியே இன்றும்‌ 
அநேக விசுவாசிகள்‌ தங்களைக்‌ கர்ததரிடத்தில்‌ வழி நடத்திய ஊழியக்காரரையே 
நம்பி எல்லாவற்றிற்கும்‌ எதிர்பார்த்து இருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ தேவனோடு 
வைக்கவேண்டிய நெருங்கிய தொடர்பை வளர்ப்பதில்‌ கரிசனை காட்டுவதில்லை, 
இதனால்‌ அவர்கள்‌ மாமிசத்தில்‌ செயற்பட்டு, பின்வாங்கிப்‌ போகிற நிலமை 
வந்துவிடுகிறது. ஆகையால்‌, ஊழியருடைய ஒத்தாசையோடு, வேத வசன 
அடிப்படையில்‌ கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்தில்‌ வளரவேண்டும்‌. 


“மனுஷனை நம்புவதைப்பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ பற்றுதலாயிருப்பதே 
நலம்‌. பிரபுக்களை நம்புவதைப்பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ பற்றுதலாயிருப்பதே 
நலம்‌.”- சங்கீதம்‌ 118: 6-9 “சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை 
நோக்காமலும்‌, கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, எகிப்துக்குப்போய்‌, குதிரைகள்மேல்‌ 
நம்பிக்கைவைத து, இரதங்கள்‌ அநேகமாயிருப்பதினால்‌ அவைகளை நாடி, 
குதிரைவீரர்‌ மகா பெலசாலிகளாயிருப்பதினால்‌ அவர்களை 
நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! எகிப்தியர்‌ தெய்வம்‌ அல்ல, மனுஷர்தானே, 
அவர்களுடைய குதிரைகள்‌ ஆவியல்ல, மாம்சந்தானே, கர்த்தர்‌ தமது கரத்தை 
நட்டுவார்‌, அப்பொழுது சகாயம்‌ செய்கிறவனும்‌ இடறி, பெறுகிறவனும்‌ விழுந்து, 
அனைவரும்‌ ஏகமாய்‌ அழிந்து போவார்கள்‌.”- ஏசாயா 31: 1,3 


44 


துர்ச்செய்தி கொண்டூ வந்தார்கள்‌ 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திதரருக்குக்‌ கொடுக்கும்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு 
பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்பவேண்டும்‌ 
என்றார்‌. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை அனுப்பினான்‌, அந்த 
மனிதர்‌ யாவரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌. தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
மோசே அனுப்பின மனிதரில்‌ நுனின்‌ குமாரனாகிய யோசுவா, யூதா கோத்திரத்தில்‌ 
எப்புன்னேயின்‌ குமாரன்‌ காலேப்‌ ஆகிய இருவரும்‌ அடங்குவர்‌. அவர்களை மோசே 
கானானதேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி அனுப்புகையில்‌, அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ இப்படித்‌ தெற்கே போய்‌, மலையில்‌ ஏறி, தேசம்‌ எப்படிப்பட்டதென்றும்‌, 
அங்கே குடியிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம்பேரோ 
அநேகம்பேரோ என்றும்‌, அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ எப்படிப்பட்டது, அது 
நல்லதோ கெட்டதோ என்றும்‌, அவர்கள்‌ பட்டணங்கள்‌ எப்படிப்பட்டதென்றும்‌, 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ குடியிருக்கிறவார்களோ கோட்டைகளில்‌ 
குடியிருக்கிறவர்களோ என்றும்‌, நிலம்‌ எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ 
இளப்பமானதோ என்றும்‌, அதில்‌ விருட்சங்கள்‌ உண்டோ இல்லையோ என்றும்‌ 
பாருங்கள்‌, தைரியங்கொண்டிருந்து, தேசத்தின்‌ கனிகளிலே சிலவற்றைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ எனறான்‌. அக்காலம்‌ திராட்சச்செடி முதற்பழம்‌ பழுக்கிற 
காலமாயிருந்தது. அவர்கள்‌ போய்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, அங்கே ஒரே 
குலையுள்ள ஒரு திராட்சக்கொடியை அறுத்தார்கள்‌, அதை ஒரு தடியிலே 
இரண்டுபேர்‌ கட்டித்‌ துக்கிக்கொண்டூவந்தார்கள்‌, மாதளம்பழங்களிலும்‌ 
அத்திப்பழங்களிலும்‌ சிலவற்றைக்‌ கொண்டுவந்தார்கள்‌. 


அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்பினார்கள்‌. அவர்கள்‌ பாரான்‌ வனாந்தரத்தில்‌ இருக்கிற காதேசுக்கு வந்து, 
மோசே ஆரோன்‌ என்பவர்களிடத்திலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லாரிடத்திலும்‌ சேர்ந்து, அவர்களுக்கும்‌ சபையார்‌ அனைவருக்கும்‌ சமாசாரத்தை 
அறிவித்து, தேசத்தின்‌ கனிகளை அவர்களுக்குக்‌ காண்பித்தார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயை நோக்கி: நீர்‌ எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள்‌ போய்வந்தோம்‌, 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசந்தான்‌, இது அதினுடைய கனி. ஆனாலும்‌, 
அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்கள்‌, பட்டணங்கள்‌ 
அரணிப்பானவைகளும்‌ மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது, அங்கே ஏனாக்கின்‌ 
குமாரரையும்‌ கண்டோம்‌. அமலேக்கியர்‌ தென்புறமான தேசத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌, 
ஏத்தியரும்‌, எபூசியரும்‌, எமோரியரும்‌ மலைநாட்டில்‌ குடியிருக்கிறார்கள்‌, கானானியர்‌ 
கடல்‌ அருகேயும்‌ யோர்தானண்டையிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌ என்றார்கள்‌. 
அப்பொழுது காலேப்‌ மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி: நாம்‌ உடனே 


45 


போய்‌ அதைச்‌ சுதந்தரித்துக்கொள்வோம்‌, நாம்‌ அதை எளிதாய்‌ ஜெயித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்றான்‌. அவனோடேகூடப்‌ போய்வந்த மனிதரோ: நாம்‌ போய்‌ 


அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள்‌ நம்மைப்பார்க்கிலும்‌ 


பலவான்கள்‌ என்றார்கள்‌. நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்துவந்த அந்த தேசம்‌ 
தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற தேசம்‌, நாங்கள்‌ அதிலே கண்ட ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌. அங்கே இராட்சதப்‌ பிறவியான ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சதரையும்‌ கண்டோம்‌, நாங்கள்‌ எங்கள்‌ பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப்போல்‌ 
இருந்தோம்‌, அவர்கள்‌ பார்வைக்கும்‌ அப்படியே இருந்தோம்‌ என்று சொல்லி, இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து 
தூர்ச்செய்தி பரம்பச்செய்தார்கள்‌. 


நற்செய்திக்கு செவி கொடுப்போம்‌ 


கானான்‌ தேசத்தைப்‌ பார்க்கச்‌ சென்ற பன்னிரெண்டு பேர்களில்‌ இரண்டுபேர்‌ 
மட்டுமே நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள்‌, மற்ற பத்துப்பேரும்‌ துர்ச்செய்தி 
கொண்டு வந்தார்கள்‌. கானான்‌ தேசத்தில்‌ அநேக காரியங்களை நல்லதாகக்‌ 
கண்டவர்கள்‌, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌ என்றார்கள்‌ ஆனால்‌ அங்கு அவர்கள்‌ 
கண்ட ஒரு சில பலவான்களான மனுஷர்கள்‌ மட்டும்‌ அவர்கள்‌ பார்வைக்குப்‌ பயமாக 
இருந்தது. அதன்நிமித்தம்‌ “அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது” 
என்று சொல்லி சகலரையும்‌ அந்த துர்ச்செய்தியால்‌ கலங்க வைத்தார்கள்‌. தேவன்‌ 
தமது ஜனத்திற்கென்று தெரிந்து, வாக்குத்தத்தம்‌ பண்ணின அந்தத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ள இவர்களுடைய துர்ச்செய்தி தடையாக இருந்தது. ஆனால்‌ 
காலேப்‌ கூறியதாவது:: “நாம்‌ உடனே போய்‌ அதைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வோம்‌, 


நாம்‌ அதை எளிதாய்‌ ஜெயித்துக்‌ கொள்ளலாம்‌” என்ற உற்சாகமான வார்த்தை, 
அவன்‌ அறிக்கையிட்டபடி அத்தேசத்தை அவர்கள்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ள 
ஏதுவாயிருந்தது. அதேபோல பரம கானான்‌ ஆகிய பரலோக ராஜ்யத்தை நாம்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள தேவன்‌ சித்தங்கொண்டிருந்து, அதற்கான வழிகளை எமக்கு 
வைத்திருந்த போதிலும்‌, தேவனுடைய சத்தியத்தையும்‌ அவருடைய சித்தத்தையும்‌ 
அறியாதவர்கள்‌ கூறும்‌ துர்ச்செய்தி பலருடைய ஆத்தும இரட்சிப்புக்குத்‌ தடையாக 
இருக்கிறது. ஆனால்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குக்‌ கொடுத்த நற்செய்தி: 
“நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌, என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌.” என்ற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை எம்மைத்‌ 
திடப்படூத்துவதுமல்லாமல்‌, அதை நாம்‌ எமது அனுபவமாக்கி, இயேசுவை எமது 
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன்மூலம்‌, இரட்சிப்பைப்‌ பெற்ற ஜனமாக நித்திய 
ஜீவனின்‌ நிச்சயத்தோடு வாழ ஏதுவாயிருக்கிறது. எனவே துர்ச்செய்திக்கு இடம்‌ 
கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்து ஜீவிப்போம்‌. 


46 


இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய கோபம்‌ மூண்டது 


“இஸ்ரவேல்‌ சித்தீமிலே தங்கியிருக்கையில்‌, ஜனங்கள்‌ மோவாபின்‌ 
குமாரத்திகளோடே வேசித்தனம்‌ பண்ணத்தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 


தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள்‌, 
ஜனங்கள்‌ போய்ப்‌ புசித்து, அவர்கள்‌ தேவர்களைப்‌ பணிந்துகொண்டார்கள்‌. இப்படி 
இஸ்ரவேலர்‌ பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌, அதனால்‌ இஸ்ரவேலர்மேல்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ மூண்டது. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: கர்த்தருடைய 
உக்கிரமான கோபம்‌ இஸ்ரவேலைவிட்டூ நீங்கும்படி நீ ஜனங்களின்‌ தலைவர்‌ 
எல்லாரையும்‌ கூட்டிக்கொண்டு, அப்படிச்‌ செய்தவர்களைச்‌ சூரியனுக்கு எதிரே 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ தூக்கிப்போடும்படி செய்‌ என்றார்‌. அப்படியே மோசே 
இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகளை நோக்கி: நீங்கள்‌ அவரவர்‌ பாகால்பேயோரைப்‌ 
பற்றிக்கொண்ட உங்கள்‌ மனிதரைக்‌ கொன்றுபோடுங்கள்‌ என்றான்‌. அப்பொழுது 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புததிரராகிய சபையார்‌ அனைவரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக அழுதுகொண்டு நிற்கையில்‌, அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ ஒரு மீதியானிய ஸ்திரீயைத்‌ தன்‌ 
சகோதரரிடத திலே அ௮ழைத துக்கொண்டு வந்தான்‌. அதை ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரனான எலெயாசாரின்‌ மகன்‌ பினெகாஸ்‌ கண்டபோது, அவன்‌ 
நடுச்சபையிலிருந்து எழுந்து, ஒரு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன்‌ 
வேசித்தனம்பண்ணும்‌ அறையிலே அவன்‌ பின்னாலே போய்‌, இஸ்ரவேல்‌ மனிதனும்‌ 
அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும்‌ ஈட்டி உருவிப்போக அவர்களைக்‌ 
குத்திப்போட்டான்‌, அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ உண்டான வாதை 
நின்றுபோயிற்று. அந்த வாதையால்‌ செத்தவர்கள்‌ இருபத்துநாலாயிரம்பேர்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நான்‌ என்‌ எரிச்சலில்‌ இஸ்ரவேல்‌ புததிரரை 
நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரனான எலெயாசாரின்‌ 
மகன்‌ பினெகாஸ்‌, என்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ நடுவில்‌ பக்திவைராக்கியம்‌ 


காண்பித்ததினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ உண்டான என்‌ உக்கிரத்தைத்‌ 


திருப்பினான்‌. ஆகையால்‌, இதோ, அவனுக்கு என்‌ சமாதானத்தின்‌ 
உடன படிக்கையைக்‌ கட்டளையிடுகிறேன . அவன்‌ தன்‌ தேவனுக்காக 
பக்திவைராக்கியம்‌ காண்பித்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகப்‌ பாவநிவிர்ததி 
செய்தபடியினால்‌, அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்பு அவன சந்ததிக்கும்‌ நித்திய 
ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும்‌ என்று சொல்‌ என்றார்‌.” 


- எண்‌,25: 1-13 


இப்படியாக மனித சமுதாயம்‌ பரம்பரை பரம்பரையாக தொடர்ச்சியாக தேவ 
கட்டளையை மீறுவதும்‌, அவருக்கு எதிராக அறியாத தெரியாத தேவர்களைப்‌ 
பணிந்து அவருடைய கோபத்திற்கு ஆளாகினர்‌. அப்படியே பாவப்‌ பட்டியலும்‌ 


47 


நாளுக்கு நாள்‌, காலத்திற்குக்‌ காலம்‌ பலுகிப்‌ பெருகி மனித சமுதாயத்தை தேவ 
பயமின்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்‌ கொண்டூபோய்‌ விட்டுவிடுகிறது. அதேவேளை 
கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து அவருக்கென்று பக்தி வைராக்கியமாக 
வாழ்ந்தவர்களையும்‌ வேதத்தில்‌ காண்கிறோம்‌. 


புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள்‌ 


உனனதமானவர்‌ இஸ்ரவேல்‌ புததிரருடைய தொகைக்குத தக்கதாய்‌, 
சர்வஜனங்களின்‌ எல்லைகளைத்‌ திட்டம்பண்ணினார்‌. அவர்களோ, தம்மை 
உண்டாக்கின தேவனை விட்டு, தம்‌ ரட்சிப்பின்‌ கன மலையை 
அசட்டைபணணினார்கள்‌. “அந்நிய தேவர்களால்‌ அவருக்கு எரிச்சலை 
மூட்டினார்கள்‌, அருவருப்பானவைகளினால்‌ அவரைக்‌ கோபப்படூத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுக்குப்‌ பலியிடவில்லை, தாங்கள்‌ அறியாதவைகளும்‌, தங்கள்‌ 
பிதாக்கள்‌ பயப்படாதவைகளும்‌, நூாதனமாய்த்‌ தோன்றிய புது தெய்வங்களுமாகிய 


பேய்களுக்கே பலியிட்டார்கள்‌, உன்னை ஜெறிப்பித்த கன்மலையை ந்‌ 


நினையாமற்போனாய்‌, உன்னைப்‌ பெற்ற தேவனை மறந்தாய்‌. கர்த்தர்‌ அதைக்‌ 
கண்டு, தமது குமாரரும்‌ தமது குமாரததிகளும்‌ தம்மைக்‌ 
கோபப்படுத்தினதினிமித்தம்‌ மனமடிவாகி, அவர்களைப்‌ புறக்கணித்து: என்‌ 
முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்‌, அவர்களுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ என்று 
பார்ப்பேன்‌, அவர்கள்‌ மகா மாறுபாடூள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள்‌. 
தெய்வம்‌ அல்லாதவைகளினால்‌ எனக்கு எரிச்சலை மூட்டி, தங்கள்‌ மாயைகளினால்‌ 
என்னைக்‌ கோபப்படுத்தினார்கள்‌, ஆகையால்‌ மதிக்கப்படாத ஜனங்களினால்‌ 
அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, மதிகெட்ட ஜாதியினால்‌ அவர்களைக்‌ 
கோபப்படூத்துவேன்‌. என்‌ கோபத்தினால்‌ அக்கினி பற்றிக்கொண்டது, அது தாழ்ந்த 
நரகமட்டும்‌ எரியும்‌, அது பூமியையும்‌ அதின்‌ பலனையும்‌ அழித்து, பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்களை வேகப்பணணும்‌, தீங்குகளை அவர்கள்மேல்‌ குவிப்பேன்‌, 
என்னுடைய அம்புகளையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ பிரயோகிப்பேன்‌, அவர்கள்‌ 
பசியினால்‌ வாடி, எரிபந்தமான உஷ்ணத்தினாலும்‌, கொடிய வாதையினாலும்‌ 
மாண்டுபோவார்கள்‌, துஷ்ட மிருகங்களின்‌ பற்களையும்‌, தரையில்‌ ஊரும்‌ 
பாம்புகளின்‌ விஷத்தையும்‌ அவர்களுக்குள்‌ அனுப்புவேன்‌. வெளியிலே பட்டயமும்‌, 
உள்ளே பயங்கரமும்‌, வாலிபனையும்‌ கன்னியையும்‌ குழந்தையையும்‌ நரைத்த 
கிழவனையும்‌ அழிக்கும்‌. எங்கள்‌ கை உயர்ந்ததென்றும்‌, கர்த்தர்‌ இதையெல்லாம்‌ 
செய்யவில்லை என்றும்‌ அவர்களுடைய பகைஞர்‌ தப்பெண்ணங்கொண்டு 
சொல்லுவார்கள்‌ என்று, நான்‌ சததுருவின்‌ குரோதததுற்கு 
அஞ்சாதிருந்தேனானால்‌, நான்‌ அவர்களை மூலைக்குமூலை சிதற அடித்து, 
மனிதருக்குள்‌ அவர்களுடைய பெயர்‌ அற்றுப்‌ போகப்பண்ணுவேன்‌ என்று 
சொலலியிருப்பேன்‌. அவர்கள்‌ யோசனைகெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு 


48 


இல்லை. அவர்கள்‌ ஞானமடைந்து, இதை உணர்ந்து, தங்கள்‌ முடிவைச்‌ 
சிந்தித்துக்கொண்டால்‌ நலமாயிருக்கும்‌ எனறார்‌.”- உபாகமம்‌ 31: 16-29 


தேவனாகிய கர்த்தர்‌ எரிச்சலுள்ளவர்‌ 


தேவன்‌ ஓரே ஒரு காரியத்தில்‌ மட்டும்‌ எரிச்சலுள்ளவராய்‌ இரக்கிறார்‌. 
அதாவது, அவருக்குக்‌ கொடுக்கவேண்டிய கனம்‌ துதி மகிமையை, சகலத்தையும்‌ 
படைத்து ஆளுகை செய்கிற தமக்குக்‌ கொடாமல்‌, அவர்‌ படைத்த படைப்புக்குக்‌ 
கொடுக்கும்‌ விஷயத்தில்‌ மட்டுமே எரிச்சல்‌ அடைகிறார்‌. 


“தேவன்‌ பேசிச்‌ சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன: உன்னை 
அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ 
உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியினகீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ 
யாதொரு விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு உண்டாக்கவேண்டாம்‌, ந அவைகளை 


நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ 
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்துப்‌ 


பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌.”- யாத்தி, 20: 1-5 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ கூறியிருக்கிறபடி தேவ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
அவருடைய கற்பனைகளினபடி நடப்பதையே, எம்மைப்படைத்த தேவாதி தேவன்‌ 


எம்மிடத்தில்‌ எதர்பார்க்கிறார்‌. 


“மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ உனக்கு அறிவித்திருக்கிறார்‌, 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகிதது, உன்‌ தேவனுக்கு முன்பாக 
மனததாழ்மையாம்‌ நடப்பதை அல்லாமல்‌ வேறே எனனத்தைக்‌ கர்த்தர்‌ 
உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌.”- மீகா 6: 8 

“நான கர்த்தர்‌ என்று அறியும்‌ இருதயத்தை அவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌, 
அவர்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பார்கள்‌, நான்‌ அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ எனனிடத்திற்குத்‌ திரும்புவார்கள்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.”- எரேமியா 24: 7 
ஜனங்களின்‌ வழிபாடுகள்‌ வீணாயிருக்கிறது 


“இஸ்ரவேல்‌ வீட்டாரே, கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிற வசனத்தைக்‌ 
கேளுங்கள்‌: புறஜாதிகளுடைய மார்க்கத்தைக்‌ கற்றுக்கொள்ளாதிருங்கள்‌ , 
வானத்தின்‌ அடையாளங்களாலே புறஜாதிகள்‌ கலங்குகிறார்களே என்று சொல்லி, 

49 


நங்கள்‌ அவைகளாலே கலங்காதிருங்கள்‌. ஜனங்களின்‌ வழிபாடுகள்‌ 
வீணாயிருக்கிறது, காட்டில்‌ ஒரு மரத்தை வெட்டூகிறார்கள்‌, அது தச்சன்‌ கையாடுகிற 
வாச்சியால்‌ பணிப்படும்‌ வெள்ளியினாலும்‌ பொன்னினாலும்‌ அதை அலங்கரித்து, 
அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும்‌ சுததிகளாலும்‌ 
உறுதியாக்குகிறார்கள்‌. அவைகள்‌ பனையைப்போல நெட்டையாய்‌ நிற்கிறது, 
அவைகள்‌ பேசமாட்டாதவைகள்‌, அவைகள்‌ நடக்கமாட்டாததினால்‌ 
சுமக்கப்படவேண்டும்‌, அவைகளுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌, அவைகள்‌ 
தீமைசெய்யக்கூடாது, நன்மைசெய்யவும்‌ அவைகளுக்குச்‌ சக்தி இல்லையென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தாவே, உமக்கு ஓப்பானவன்‌ இல்லை, நீரே பெரியவர்‌, 
உமது நாமமே வல்லமையில்‌ பெரியது. ஜாதிகளின்‌ ராஜாவே, உமக்குப்‌ 
பயப்படாதிருப்பவன யார்‌? தேவரீருக்கே பயப்படவேண்டியது, ஜாதிகளுடைய எல்லா 
ஞானிகளிலும்‌, அவர்களுடைய எல்லா ராஜ்ஜியத்திலும்‌ உமக்கு ஒப்பானவன்‌ 
இல்லை. அவர்கள்‌ யாவரும்‌ மிருககுணமும்‌ மதியீனமுமுள்ளவர்கள்‌, அந்தக்‌ கட்டை 
மாயையான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீசிலும்‌, பொன்‌ 
ஊப்பாசிலுமிருந்து கொண்டுவரப்பட்டு, அவைகள்‌ தொழிலாளியினாலும்‌, தட்டான்‌ 
கைகளினாலும்‌ செய்யப்படுகிறது, இளநீலமும்‌ இரத்தாம்பரமும்‌ அவைகளின்‌ 
உடூமானம்‌, அவைகளெல்லாம்‌ தொழிலாளிகளின்‌ கைவேலையாயிருக்கிறது. 
கர்த்தரோ மெய்யான தெய்வம்‌, அவர்‌ ஜீவனுள்ள தேவன்‌, நித்திய ராஜா, அவருடைய 
கோபத்தினால்‌ பூமி அதிரும்‌, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள்‌ சகிக்கமாட்டார்கள்‌. 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்காத தெய்வங்கள்‌, பூமியிலும்‌ இந்த 
வானத்தினகீழும்‌ இராதபடிக்கு அழிந்து போகும்‌ என்பதை அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌, அவரே பூமியைத்‌ தம்முடைய வல்லமையினால்‌ உண்டாக்கி, 
பூச்சக்கரத்தைத்‌ தம்முடைய ஞானத்தினால்‌ படைத்து, வானத்தைத்‌ தம்முடைய 
அறிவினால்‌ விரித்தார்‌. அவர்‌ சத்தமிடுகையில்‌ வானத்திலே திரளான தண்ணீர்‌ 
உண்டாகிறது, அவர்‌ பூமியின்‌ கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்பப்பண்ணி, 
மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றைத்‌ தமது பண்டகசாலைகளிலிருந்து 
புறப்படப்‌ பண்ணுகிறார்‌. 


வார்ப்பித்த சுருபங்களை வணங்குகிறார்கள்‌ 


மனுஷர்‌ அனைவரும்‌ அறிவில்லாமல்‌ மிருககுணமுள்ளவர்களானார்கள்‌, 
தட்டார்‌ அனைவரும்‌ வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கிப்போகிறார்கள்‌, அவர்கள்‌ 
வார்ப்பித்த விக்கிரகம்‌ பொய்யே, அவைகளில்‌ ஆவி இல்லை. அவைகள்‌ மாயையும்‌, 
மகா எத்தான கிரியையுமாயிருக்கிறது, அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நாளிலே அழியும்‌. 
யாக்கோபின்‌ பங்காயிருக்கிறவர்‌ அவைகளைப்போல்‌ அல்ல, அவர்‌ சர்வத்தையும்‌ 
உருவாக்கினவர்‌, இஸ்ரவேல்‌ அவருடைய சுதந்தரமான கோத்திரம்‌, சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ என்பது அவருடைய நாமம்‌. அரணில்‌ குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து 


50 


உன்‌ பொருள்களைச்‌ சேர்த்துக்கொள்‌. இதோ, நான்‌ இந்த முறை தேசத்தின்‌ 
குடிகளைக்‌ கவண்கொண்டெறிந்து, அவர்கள்‌ கண்டு உணரும்படி அவர்களுக்கு 
நெருக்கமுண்டாக்குவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.”-எரே.10: 1-18 


“ஒரு மனைவி தன்‌ புருஷனுக்குத்‌ துரோகம்‌ செய்வதுபோல, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாராகிய நீங்கள்‌ எனக்குத்‌ துரோகம்செய்தது மெய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வழியை மாறுபாடாக்கி, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மறந்ததினிமித்தம்‌ அழுதுகொண்டு விண்ணப்பஞ்செய்யும்‌ 
சத்தம்‌ உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும்‌. சீர்கெட்ட பிள்ளைகளே, 
திரும்புங்கள்‌, உங்கள்‌ சீர்கேடுகளைக்‌ குணமாக்குவேன்‌ எனறார்‌. இதோ, 
உம்மிடத்தில்‌ வருகிறோம்‌, நீரே எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. குன்றுகளையும்‌, 
திரளான மலைகளையும்‌ நம்புகிறது விருதா என்பது மெய்‌, இஸ்ரவேலின்‌ இரட்சிப்பு 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குள்‌ இருப்பது என்பது மெய்யே. இந்த 
இலச்சையானது எங்கள்‌ சிறுவயதுமுதல்‌ எங்கள்‌ பிதாக்களுடைய பிரயாசத்தையும்‌, 
அவர்கள்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌, அவர்கள்‌ குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
பட்சித்துப்போட்டது. எங்கள்‌ இலச்சையிலே கிடக்கிறோம்‌, எங்கள்‌ அவமானம்‌ 
எங்களை மூடியிருக்கிறது, நாங்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌ எங்கள்‌ சிறுவயது 
முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ் செய்தோம்‌, எங்கள்‌ தேவனாகிய கர்ததருடைய சொல்லைக்‌ 
கேளாமலும்போனோம்‌, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, நீ உன்‌ அருவருப்புகளை 
என்‌ பார்வையினின்று அகற்றிவிட்டால்‌, ந இனி அலைந்து திரிவதில்லை. நீ 
உண்மையோடும்‌, நியாயத்தோடும்‌, நீதியோடூம்‌, கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
ஆணையிடூவாய்‌, புறஜாதிகளும்‌ அவருக்குள்‌ ஆசிர்வதிக்கப்பட்டு, அவருக்குள்‌ 


மேன்மைபாராட்டுவார்கள்‌.”- எரே, 3 : 20- 4; 2, 


சத்துருவான பிசாசானவன்‌ தனது வேலையை எவ்வளவு கரிசனையோடு 
எல்லாக்‌ காலங்களிலும்‌ மனித சமுதாயத்தை தன்வசப்படுத்தி, அவர்களை ஏமாற்றி, 
பகுத்தறிவற்ற மூடர்களைப்போல செயற்பட வைக்கிறதை நாம்‌ காணக்கூடியதாய்‌ 
இருக்கிறது. அன்று அந்த மக்கள்‌ தேவனைவிட்டுவிட்டு தமக்கென்று தெய்வங்களை 
தாமே உருவாக்கி அவற்றை வணங்கியதின்‌ நிமித்தம்‌ தேவ கோபாக்கினைக்கு 
ஆளானார்கள்‌. இன்று அவற்றை அறிந்த நாம்‌ எவ்வளவு எச்சரிப்பாக இருந்து, 
மெய்தேவனாகிய கர்த்தரை அறிந்து நேசித்து அவரை வணங்கவேண்டும்‌, 


பாவம்‌ பரம்பரை பரம்பரையாக பலுகிப்‌ பெருகியது 


பாவம்‌ ஒருவரையும்‌ விட்டுவைக்கவில்லை, அது ஒரு நிழலைப்போல 
மணிதனைத்‌ தொடர்ந்துகொண்டே வருகிறது. பரிசுததததில்‌ வாழ 


51 


விரும்புகிறவனையும்‌ பாவச்சோதனையில்‌ விழுத்தி, யாரை எப்பொழுது எப்படி 
விழுங்கலாம்‌ என்று வகைதேடித்‌ திரிகிற சத்துருவானாகிய பிசாசானவன்‌, 
திட்டம்போட்டு செயற்பட்டுக்கொண்டே இருக்கிறான்‌. அநேகர்‌ அவனுடைய மாயையில்‌ 
சிக்குண்டு விழுந்துவிடூுகின்றனர்‌. எனவே நாம்‌ எப்பொழுதும்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமுள்ள ஜனமாக வாழும்போது சாத்தானுடைய தந்திர உபாயங்களுக்குத்‌ 
தப்பித்துக்கொண்டு வாழலாம்‌, 


“ஆகையால்‌, ஏற்றகாலத்திலே தேவன்‌ உங்களை உயர்ததும்படிக்கு, 
அவருடைய பலத்த கைக்குள்‌ அடங்கியிருங்கள்‌. அவர்‌ உங்களை 
விசாரிக்கிறவரானபடியால்‌, உங்கள்‌ கவலைகளையெல்லாம்‌ அவர்மேல்‌ 
வைத்துவிடுங்கள்‌. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌, 
ஏனெனில்‌, உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ 
எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றித்திரிகிறான்‌. விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருந்து, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, உலகத்திலுள்ள உங்கள்‌ 
சகோதரரிடத திலே அப்படிப்பட்ட பாடுகள்‌ நிறைவேறிவருகிறதென்று 
அறிந்திருக்கிறீர்களே.”- 1பேதுரு 5: 6-9 


கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட நியாயாதிபதி - சிம்சோன்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தபடியால்‌, கர்த்தர்‌ அவர்களை நாற்பது வருஷமளவும்‌ பெலிஸ்தர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடூத்தார்‌. அப்பொழுது தாண்‌ வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு 
மனுஷன்‌ இருந்தான்‌, அவன்‌ பேர்‌ மனோவா. அவன்‌ மனைவி பிள்ளைபெறாத 
மலடியாயிருந்தாள்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ அந்த ஸ்திரீக்குத்‌ தரிசனமாகி, 
அவளை நோக்கி: இதோ, பிள்ளைபெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து, ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாய்‌. ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடியாதபடிக்கும்‌, 
தீட்டானது ஒன்றும்‌ புசியாதபடிக்கும்‌ எச்சரிக்கையாயிரு, நீ கர்ப்பந்தரித்து, ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாய்‌, அவன்‌ தலையின்மேல்‌ சவரகன்‌ கத்தி படலாகாது, அந்தப்‌ 
பிள்ளை பிறந்ததுமுதல்‌ தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான்‌, அவண்‌ 
இஸ்ரவேலைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கத்‌ தொடங்குவான்‌ என்றார்‌. 


அப்பொழுது அந்த ஸ்திரீ தன்‌ புருஷனிடத்தில்‌ வந்து: தேவனுடைய மனுஷன்‌ 
ஒருவர்‌ என்னிடத்தில்‌ வந்தார்‌, அவருடைய சாயல்‌ தேவனுடைய தூதரின்‌ 
சாயலைப்போல மகா பயங்கரமாயிருந்தது, எங்கேயிருந்து வந்தீர்‌ என்று நான்‌ 
அவரிடத்தில்‌ கேட்கவில்லை, அவர்‌ தம்முடைய நாமத்தை எனக்குச்‌ 
சொல்லவுமில்லை, அவர்‌ என்னை நோக்கி: இதோ, நீ கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாய்‌, ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடியாமலும்‌, தீட்டானது 
ஒன்றும்‌ புசியாமலும்‌ இரு, அந்தப்‌ பிள்ளை பிறந்தது முதல்‌ தன்‌ மரணநாள்மட்டும்‌ 
தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான்‌ என்று சொன்னார்‌ என்றாள்‌. 


52 


அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணி: ஆ, என்‌ ஆண்டவரே, 
நீர்‌ அனுப்பின தேவனுடைய மனுஷன்‌ மறுபடியும்‌ ஒருவிசை எங்களிடத்தில்‌ வந்து, 
பிறக்கப்போகிற பிள்ளைக்காக நாங்கள்‌ செய்யவேண்டியதை எங்களுக்குக்‌ 
கற்பிப்பாராக என்று வேண்டிக்கொண்டான்‌. தேவன்‌ மனோவாவின சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌, அந்த ஸ்திரீ வயல்வெளியில்‌ இருக்கும்போது தேவனுடைய 
தூதனானவர்‌ திரும்பவும்‌ அவளிடத்தில்‌ வந்தார்‌, அவள்‌ அதை தன்‌ புருஷனிடம்‌ 
தெரிவித்தாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ மனோவாவை நோக்கி: நான்‌ ஸ்திரீயோடே 
சொன்ன யாவற்றிற்கும்‌, அவள்‌ எச்சரிக்கையாயிருந்து, திராட்சச்செடியிலே 
உண்டாகிறதொன்றும்‌ சாப்பிடாமலும்‌, திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடியாமலும்‌, 
தீட்டானதொன்றும்‌ புசியாமலும்‌, நான்‌ அவளுக்குக்‌ கட்டளையிட்டதையெல்லாம்‌ 
கைக்கொள்ளக்கடவள்‌ எனறார்‌. 
கர்த்தர்‌ சிம்சோனை ஆசீர்வதித்தார்‌ 

பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனைப்‌ பெற்று, அவனுக்குச்‌ சிம்சோன்‌ என்று 
பேரிட்டாள்‌, அந்தப்‌ பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர்‌ அவனை ஆசீர்வதித்தார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவனை ஏவத்துவக்கினார்‌. சிம்சோன்‌ திம்னாத்துக்குப்‌ 
போய்‌, திம்னாத்திலே பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளில்‌ ஒரு பெண்ணைக்‌ கண்டு, 
திரும்ப வந்து, தன்‌ தாயையும்‌ தகப்பனையும்‌ நோக்கி: திம்னாத்திலே பெலிஸ்தரின்‌ 
குமாரத்திகளில்‌ ஒரு பெண்ணைக்‌ கண்டேன்‌, அவளை எனக்குக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்றான்‌ அப்பொழுது அவன்‌ தாயும்‌ அவன்‌ தகப்பனும்‌ அவனை நோக்கி: நீ 
போய்‌, விருததசேதனமில்லாத பெலிஸ்தரிடத தில்‌ ஒரு பெண்ணைக்‌ 
கொள்ளவேண்டியதென்ன? உன்‌ சகோதரரின்‌ குமாரத்திகளிலும்‌, எங்கள்‌ 
ஜனத்திலும்‌ பெண்‌ இல்லையா என்றார்கள்‌. சிம்சோன்‌ தன்‌ தகப்பனை நோக்கி; 
அவள்‌ என்‌ கண்ணுக்குப்‌ பிரியமானவள்‌, அவளையே எனக்குக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்றான்‌. அவன்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ குற்றம்‌ பிடிக்க முகாந்தரம்‌ உண்டாகும்படி, 
இது கர்த்தரின்‌ செயல்‌ என்று அவன தாயும்‌ தகப்பனும்‌ அறியாதிருந்தார்கள்‌, 
அக்காலத்திலே பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலை ஆண்டார்கள்‌. 


சிலநாளைக்குப்பின்பு, அவன்‌ அவளை விவாகம்பண்ணத்‌ திரும்பிவந்து, 
அவன்‌ தகப்பன்‌ அந்தப்‌ பெண்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ போனபோது, சிம்சோன்‌ அங்கே 
விருந்துசெய்தான்‌, வாலிபர்‌ அப்படிச்‌ செய்வது வழக்கம்‌, அவர்கள்‌ அவனைக்‌ 
கண்டபோது, அவனோடேகூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில்‌ 
கொண்டூவந்தார்கள்‌. சிம்சோன்‌ அவர்களை நோக்கி: ஒரு விடுகதையை உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌, அதை நீங்கள்‌ விருந்துண்கிற ஏழுநாளைக்குள்ளே கண்டுபிடித்து 
எனக்கு விடூவித்தால்‌, நான்‌ உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும்‌ முப்பது மாற்று 


53 


வஸ்திரங்களையும்‌ கொடுப்பேன்‌. அதை எனக்கு விடூவிக்காதேபோனால்‌, நீங்கள்‌ 
எனக்கு முப்பது துப்பட்டிகளையும்‌ முப்பது மாற்று வஸ்திரங்களையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: உன விடுகதையைச்‌ சொல்லு, 
நாங்கள்‌ அதைக்‌ கேட்கட்டும்‌ என்றார்கள்‌. அப்பொழுது அவன்‌: 
பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும்‌, பலவானிடத்திலிருந்து மதுரமும்‌ வந்தது 
என்றான்‌, அந்த விடுகதையை அவர்களால்‌ மூன்று நாள்மட்டும்‌ விடூுவிக்கக்கூடாதே 
போயிற்று. ஏழாம்நாளிலே அவர்கள்‌ சிம்சோனின்‌ பெண்சாதியைப்‌ பார்த்து; உன்‌ 
புருஷன்‌ அந்த விடுகதையை எங்களுக்கு விடூவிக்கும்படிக்கு நீ அவனை நயம்பண்ணு, 
இல்லாவிட்டால்‌ நாங்கள்‌ உன்னையும்‌ உன்‌ தகப்பன்‌ வீட்டையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்துப்போடுவோம்‌, எங்களுக்குள்ளவைகளைப்‌ பறித்துக்கொள்ளவா 
எங்களை அழைத்தீர்கள்‌ என்றார்கள்‌. அப்பொழுது சிம்சோனின்‌ பெண்சாதி 
சிம்சோனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல்‌ என்னைப்‌ பகைக்கிறாய்‌, 
என்‌ ஜனங்களுக்கு ஒரு விடுகதையைச்‌ சொன்னாய்‌, அதை எனக்காவது 
விடுவிக்கவில்லையே என்றாள்‌, அதற்கு அவன்‌: இதோ, நான்‌ என்‌ தாய்தகப்பனுக்கும்‌ 
அதைவிடூவிக்கவில்லையே, உனக்கு அதை விடூவிப்பேனோ என்றான்‌. விருந்துண்கிற 
ஏழுநாளும்‌ அவள்‌ அவன்‌ முன்பாக அழுதுகொண்டே இருந்தாள்‌. ஏழாம்நாளிலே 
அவள்‌ அவனை அலட்டிக்கொண்டிருந்தபடியால்‌, அதை அவளுக்கு விடுவித்தான்‌. 
அப்பொழுது அவள்‌ தன்ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடூவித்தாள்‌, ஆகையால்‌ 
ஏழாம்நாளிலே பொழுது போகுமுன்னே, அந்த ஊர்‌ மனுஷர்‌ அவனை நோக்கி: 
தேனைப்பார்க்கிலும்‌ மதுரமானது என்ன, சிங்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ பலமானது 
எனன என்றார்கள்‌, அதற்கு அவன்‌: நீங்கள்‌ என்‌ கிடாரியால்‌ 


உழாதிருந்தர்களானால்‌, என்‌ விடுகதையைக்‌ கண்டுபிடிப்பதில்லை என்றான்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சிம்சோனமேல்‌ இறங்கினார்‌ 


கர்த்தருடைய ஆவி அவன்மேல்‌ இறங்கினதினால்‌, அவன்‌ அஸ்கலோனுக்குப்‌ 
போய்‌, அவ்வூராரில்‌ முப்பதுபேரைக்‌ கொன்று, அவர்களுடைய வஸ்திரங்களை 
உரிந்துகொண்டூவந்து, விடுகதையை விடூவித்தவர்களுக்கு அந்த மாற்று 
வஸ்திரங்களைக்‌ கொடுத்து, கோபம்‌ மூண்டவனாய்ப்புறப்பட்டு, தண்‌ தகப்பன்‌ 
வீட்டுக்குப்‌ போய்விட்டான்‌. சிம்சோனின்‌ பெண்சாதியோவென்றால்‌, அவனுடைய 
தோழரில்‌ அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டாள்‌. 


சிலநாள்‌ சென்றபின்பு, சிம்சோன்‌ கோதுமை அறுக்கிற நாட்களில்‌ ஒரு 

வெளளாட்டுக்குட்டியை எடுத துக்கொண்டு, தன்‌ பெண்சாதியினிடத தில்‌ 

அறைவீட்டிற்குள்‌ போகட்டும்‌ என்றான்‌, அவள்‌ தகப்பனோ, அவனை உள்ளே 

போக ஓட்டாமல்‌: நீ அவளை முற்றிலும்‌ பகைத்துவிட்டாய்‌ என்று நான்‌ எண்ணி, 

அவளை உன சிநேகிதனுக்குக்‌ கொடூததுவிட்டேன்‌, அவள்‌ தங்கை 

அவளைப்பார்க்கிலும்‌ அழகானவள்‌ அல்லவா, அவளுக்குப்‌ பதிலாக இவள்‌ உனக்கு 
54 


இருக்கட்டும்‌ என்று சொன்னான்‌. அப்பொழுது சிம்சோன்‌: நான்‌ பெலிஸ்தருக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்தாலும்‌, என்மேல்‌ குற்றமில்லை என்று அவர்களுக்குச்‌ சொல்லி, 
புறப்பட்டுப்போய்‌, முந்நாறு நரிகளைப்‌ பிடித்து, பந்தங்களை எடுத்து, வாலோடே 
வால்‌ சேர்த்து, இரண்டு வால்களுக்கும்‌ நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்துக்‌ 
கட்டி, பந்தங்களைக்‌ கொளுத்தி, பெலிஸ்தரின்‌ வெள்ளாண்மையிலே அவைகளை 
ஓடவிட்டு, கதிர்க்கட்டுகளையும்‌ வெள்ளாண்மையையும்‌ திராட்சத்‌ தோட்டங்களையும்‌ 
ஓலிவத்தோப்புகளையும்‌ சுட்டெரித்துப்‌ போட்டான்‌. இப்படிச்‌ செய்தவன்‌ யார்‌ என்று 
பெலிஸ்தர்‌ கேட்கிறபோது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோனதான்‌, 
அவனுடைய பெண்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்குக்‌ கொடூத்துவிட்டபடியால்‌ 
அப்படிச்‌ செய்தான்‌ எனறார்கள்‌. அப்பொழுது பெலிஸ்தர்‌ போய்‌, அவளையும்‌ 
அவள்‌ தகப்பனையும்‌ அக்கினியால்‌ சுட்டெரித்தார்கள்‌ அப்பொழுது சிம்சோன்‌ 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ இப்படிச்‌ செய்தபடியால்‌ நான்‌ உங்கள்‌ கையிலே 
பழிவாங்கினாலொழிய இளைப்பாறேன்‌ என்று சொல்லி, அவர்களைச்‌ 
சின்னபின்னமாகச்‌ சங்காரம்பண்ணி, பின்பு போய்‌, ஏத்தாம்‌ ஊர்க்‌ கன்மலைச்‌ 
சந்திலே குடியிருந்தான்‌. அப்பொழுது பெலிஸ்தர்‌ போய்‌, யூதாவிலே பாளயமிறங்கி, 
லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள்‌. நீங்கள்‌ எங்களுக்கு விரோதமாக 
வந்தது என்ன என்று யூதா மனுஷர்‌ கேட்டதற்கு, அவர்கள்‌: சிம்சோன்‌ எங்களுக்குச்‌ 
செய்ததுபோல, நாங்களும்‌ அவனுக்குச்‌ செய்யும்படி அவனைக்‌ கட்டூகிறதற்காக 
வந்தோம்‌ என்றார்கள்‌. 

அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம்பேர்‌ ஏத்தாம்‌ ஊர்க்‌ கன்மலைச்‌ 
சந்திற்குப்போய்‌, பெலிஸ்தர்‌ நம்மை ஆளுகிறார்கள்‌ என்று தெரியாதா? பின்னை 
ஏன்‌ எங்களுக்கு இப்படிச்‌ செய்தாய்‌ என்று சிம்சோனிடத்தில்‌ சொன்னார்கள்‌. 
அவர்கள்‌ எனக்குச்‌ செய்தபடியே நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்தேன்‌ என்றான்‌, 
அப்பொழுது அவர்கள்‌: உன்னைக்‌ கட்டி, பெலிஸ்தர்‌ கையில்‌ ஒப்புக்கொடூக்க 
வந்திருக்கிறோம்‌ என்றார்கள்‌. அதற்குச்‌ சிம்சோன்‌: நீங்களே என்மேல்‌ 
விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடூங்கள்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: 
நாங்கள்‌ உன்னை இறுகக்கட்டி, அவர்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்போமே அல்லாமல்‌ 
உன்னைக்‌ கொன்றுபோடமாட்டோம்‌ என்று சொல்லி, இரண்டூ புதுக்கயிறுகளாலே 
அவனைக்‌ கட்டி, கண்மலையிலிருந்து கொண்டுபோனார்கள்‌. அவன்‌ லேகிவரைக்கும்‌ 
வந்து சேர்ந்தபோது, பெலிஸ்தர்‌ அவனுக்கு விரோதமாய்‌ ஆரவாரம்பண்ணினார்கள்‌, 
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன்மேல்‌ பலமாய்‌ இறங்கினதினால்‌, 
அவனபுயங்களில்‌ கட்டிருந்த கயிறுகள்‌ நெருப்புப்பட்ட நுரல்போலாகி, அவன்‌ 
கட்டுகள்‌ அவன்‌ கைகளை விட்டூ அறுந்துபோயிற்று உடனே அவன்‌ ஒரு கழுதையின்‌ 
பச்சைத்‌ தாடையெலும்பைக்‌ கண்டு, தன்‌ கையை நட்டி அதை எடுத்து, அதினாலே 
ஆயிரம்‌ பேரைக்‌ கொன்றுபோட்டான்‌, அப்பொழுது சிம்சோன்‌: கழுதையின்‌ 
தாடையெலும்பினால்‌ குவியல்‌ குவியலாகப்‌ பட்டூக்கிடக்கிறார்கள்‌, கழுதையின்‌ 

55 


தாடையெலும்பினால்‌ ஆயிரம்பேரைக்‌ கொன்றேன்‌ எனறான்‌. அப்படிச்‌ சொல்லித்‌ 
தீர்ந்தபின்பு, தன்‌ கையிலிருந்த தாடையெலும்பை எறிந்துவிட்டு, அவ்விடத்திற்கு 
ராமாத்லேகி என்று பேரிட்டான்‌. அவன்‌ மிகவும்‌ தாகமடைந்து, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு: தேவரீர்‌ உமது அடியேன்‌ கையினால்‌ இந்தப்‌ பெரிய இரட்சிப்பைக்‌ 
கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான்‌ தாகத்தினால்‌ செத்து, விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்கள்‌ கையில்‌ விழவேண்டுமோ என்றான்‌. அப்பொழுது தேவன்‌ 
லேகியிலுள்ள பள்ளத்தைப்‌ பிளக்கப்பண்ணினார்‌, அதிலிருந்து தண்ணீர்‌ 
ஓடிவந்தது, அவன்‌ குடித்தபோது அவன்‌ உயிர்‌ திரும்ப வந்தது. அவன்‌ பிழைத்தான்‌, 
ஆனபடியால்‌ அதற்கு எந்நக்கோரி என்று பேரிட்டான்‌, அது இந்நாள்வரையும்‌ 
லேகியில்‌ இருக்கிறது. அவன்‌ பெலிஸ்தரின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேலை இருபது வருஷம்‌ 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 


சிம்சோன்‌ ஒரு வேசியிடத்தில்‌ போனான்‌ 


பின்பு சிம்சோன்‌ காசாவுக்குப்‌ போய்‌, அங்கே ஒரு வேசியைக்‌ கண்டு, 


அவளிடத்தில்‌ போனான்‌. அப்பொழுது: சிம்சோன்‌ இங்கே வந்திருக்கிறான்‌ என்று 


காசா ஊராருக்குச்‌ சொல்லப்பட்டது, அவர்கள்‌: காலையில்‌ வெளிச்சமாகிறபோது 
அவனைக்‌ கொன்றுபோடூவோம்‌ என்று சொல்லி, அவனை வளைந்துகொண்டு 
இராமுழுதும்‌ அவனுக்காகப்‌ பட்டணவாசலில்‌ பதிவிருந்து இராமுழுதும்‌ 
பேசாதிருந்தார்கள்‌. சிம்சோன்‌ நடூராத்திரிமட்டும்‌ படுத்திருந்து, நடூராத்திரியில்‌ 
எழுந்து, பட்டணத்து வாசல்‌ கதவுகளையும்‌ அதின்‌ இரண்டு நிலைகளையும்‌ பிடித்து, 
தாழ்ப்பாளோடேகூடப்‌ பேர்த்து, தன்‌ தோளின்‌ மேல்‌ வைத்து, எபிரோனுக்கு 
எதிரேயிருக்கிற மலையின்‌ உச்சிக்குச்‌ சுமந்துகொண்டுபோனான்‌. அதற்குப்பின்பு 
அவன்‌ சோரேக்‌ ஆற்றங்கரையில்‌ இருக்கிற தெலீலாள்‌ என்னும்‌ பேருள்ள 


ஒருஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான்‌. அவளிடத்திற்குப்‌ பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 


போய்‌, நீ அவனை நயம்பண்ணி, அவனுடைய மகாபலம்‌ எதினாலே 
உண்டாயிருக்கிறது என்றும்‌, நாங்கள்‌ அவனைக்‌ கட்டிச்‌ சிறுமைப்படுத்தகிறதற்கு 
எதினாலே அவனை மேற்கொள்ளலாம்‌ என்றும்‌ அறிந்துகொள்‌, அப்பொழுது 
நாங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஆயிரத்துநூறு வெள்ளிக்காசு உனக்குக்‌ கொடுப்போம்‌ 
என்றார்கள்‌. அப்படியே தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ பார்த்து: உன்‌ மகா பலம்‌ 
எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னைச்‌ சிறுமைப்படூுத்த உன்னை எதினாலே 
கட்டலாம்‌ என்று நீ எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்றாள்‌, அதற்குச்‌ சிம்சோன்‌: 
உலராத பச்சையான ஏழு அகணிநார்க்‌ கயிறுகளாலே என்னைக்‌ கட்டினால்‌, நான்‌ 
பலட்சயமாகி, மற்ற மனுஷனைப்போல்‌ ஆவேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ உலராத பச்சையான ஏழு அகணிநார்க்‌ கயிறுகளை 
அவளிடத்திற்குக்‌ கொண்டூவந்தார்கள்‌, அவைகளால்‌ அவள்‌ அவனைக்‌ கட்டினாள்‌. 
பதிவிருக்கிறவர்கள்‌ அறைவீட்டிலே காத்திருக்கும்போது, அவள்‌ சிம்சோனே, 


௦6 


பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றாள்‌, அப்பொழுது, சணல்நூலானது 
நெருப்புப்பட்டவுடனே இற்றுப்போகிறதுபோல, அவன்‌ அந்தக்‌ கயிறுகளை 
அறுத்துப்போட்டான்‌, அவன்‌ பலம்‌ இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று 
அறியப்படவில்லை, அப்பொழுது தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ பார்த்து: இதோ, என்னைப்‌ 
பரியாசம்பண்ணி, எனக்குப்‌ பொய்சொனனாய்‌, இப்போதும்‌ உண்னை எதினாலே 
கட்டலாம்‌ என்று எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்றாள்‌. அதற்கு அவன்‌: 
இதுவரைக்கும்‌ ஒரு வேலைக்கும்‌ வழங்காதிருக்கிற புதுக்கயிறுகளால்‌ என்னை இறுகக்‌ 
கட்டினால்‌, நான்‌ பலட்சயமாகி, மற்ற மனுஷனைப்போல்‌ ஆவேன்‌ என்றான்‌, 
அப்பொழுது தெலீலாள்‌, புதுக்கயிறுகளை வாங்கி, அவைகளால்‌ அவனைக்‌ கட்டி: 
சிம்சோனே,பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றாள்‌, பதிவிருக்கிறவர்கள்‌ 
அறைவீட்டில்‌ இருந்தார்கள்‌, ஆனாலும்‌ அவன்‌ தன்‌ புயங்களில்‌ இருந்த கயிறுகளை 
ஒரு நூலைப்போல அறுத்துப்போட்டான்‌. பின்பு தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ பார்த்து: 
இதுவரைக்கும்‌ என்னைப்‌ பரியாசம்பண்ணி, எனக்குப்‌ பொய்சொன்னாய்‌, உன்னை 
எதினாலே கட்டலாம்‌ என்று எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்றாள்‌, அதற்கு அவன்‌: 
நீ என்‌ தலைமயிரின்‌ ஏழு ஜடைகளை நெசவுநூல்‌ பாவோடே பினனிவிட்டால்‌ ஆகும்‌ 
என்றான்‌. அப்படியே அவள்‌ செய்து, அவைகளை ஆணியடித்து மாட்டி: சிம்சோனே, 
பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றாள்‌, அவன்‌ நித்திரைவிட்டெழும்பி, 
நெசவு ஆணியையும்‌ நூல்பாவையும்கூடப்‌ பிடுஙகிக்‌ கொண்டுபோனான்‌. அப்பொழுது 
அவளர்‌ அவனைப்‌ பார்த்து: உன்‌ இருதயம்‌ என்னோடூ இராதிருக்க, உன்னைச்‌ 
சிநேகிக்கிறேன்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? நீ இந்த மூன்றுவிசையும்‌ 
என்னைப்‌ பரியாசம்பண்ணினாய்‌ அல்லவா, உன்னுடைய மகாபலம்‌ எதினாலே 
உண்டாயிருக்கிறது என்று எனக்குச்‌ சொல்லாமற்போனாயே என்று சொல்லி, இப்படி 
அவனைத்‌ தினம்‌ தினம்‌ தன வார்ததைகளினாலே நெருக்கி 
அலட்டிக்கொண்டிருக்கிறதினால்‌, சாகத்தக்கதாய்‌ அவன்‌ ஆத்துமா விசனப்பட்டூ, 
தன்‌ இருதயத்தையெல்லாம்‌ அவளுக்கு வெளிப்படுத்தி: சவரகன்‌ கத்தி என்‌ 
தலையினமேல்‌ படவில்லை, நான்‌ என்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பிறந்ததுமுதல்‌ 
தேவனுக்கென்று நசரேயனானவன்‌, என்‌ தலை சிரைக்கப்பட்டால்‌, என்‌ பலம்‌ 
என்னைவிட்டூப்போம்‌, அதினாலே நான்‌ பலட்சயமாகி, மற்ற எல்லா 
மனுஷரைப்போலும்‌ ஆவேன்‌ என்று அவளிடத்தில்‌ சொன்னான்‌. அவன்‌ தன்‌ 
இருதயத்தையெல்லாம்‌ தனக்கு வெளிப்படுத்தினதைத்‌ தெலீலாள்‌ கண்டபோது, 
அவளர்‌ பெலிஸ்தரின்‌ அதிபதிகளுக்கு ஆள்‌ அனுப்பி: இந்த ஒருவிசை வாருங்கள்‌, 
அவன்‌ தன்‌ இருதயத்தையெலலாம்‌ எனக்கு வெளிப்படுத்தினான்‌ என்று சொல்லச்‌ 
சொன்னாள்‌, அப்பொழுது பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ வெள்ளிக்காசுகளைத்‌ தங்கள்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள்‌. அவள்‌ அவனைத்‌ தன்‌ 
மடியிலே நித்திரைசெய்யப்பண்ணி, ஒருவனை அழைத்து, அவன்‌ தலைமயிரின்‌ ஏழு 
ஜடைகளையும்‌ சிரைப்பித்து, அவனைச்‌ சிறுமைப்படுத்தத்‌ தொடங்கினாள்‌, அவன்‌ 


57 


பலம்‌ அவனைவிட்டு நீங்கிற்று, அப்பொழுது அவள்‌: சிம்சோனே, பெலிஸ்தர்‌ 
உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றாள்‌, அவன நித்திரைவிட்டூ விழித்து, கர்த்தர்‌ 
தன்னைவிட்டு விலகினதை அறியாமல்‌, எப்போதும்போல உதறிப்போட்டு வெளியே 


போவேன்‌ என்றான்‌. 


பெலிஸ்தர்‌ அவனைப்‌ பிடித்து, அவன்‌ கண்களைப்‌ பிடூங்கி, அவனைக்‌ 
காசாவுக்குக்கொண்டுபோய்‌, அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குபோட்டுச்‌ 
சிறைச்சாலையிலே மாவரைத்துக்கொண்டிருக்க வைத்தார்கள்‌. அவண்‌ தலைமயிர்‌ 
சிரைக்கப்பட்ட பின்பு, திரும்பவும்‌ முளைக்கத்‌ தொடங்கிற்று. பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌: 
நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன்‌ நம்முடையகையில்‌ 
ஓப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லி, தங்கள்‌ தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய 
பலிசெலுத்தவும்‌, சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌ கூடிவந்தார்கள்‌. ஜனங்கள்‌ அவனைக்‌ 
கண்டவுடனே: நம்முடைய தேசத்தைப்‌ பாழாக்கி, நம்மில்‌ அநேகரைக்கொன்றுபோட்ட 
நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன்‌ நமது கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
என்றுசொல்லி, தங்கள்‌ தேவனைப்‌ புகழ்ந்தார்கள்‌, இப்படி அவர்கள்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது: நமக்கு முன்பாக வேடிக்கைகாட்டும்படிக்கு, 
சிம்சோனைக்‌ கூட்டிக்கொண்டூ வாருங்கள்‌ எனறார்கள்‌, அப்பொழுது சிம்சோனைச்‌ 
சிறையிலிருந்து கூட்டிக்கொண்டூ வந்தார்கள்‌, அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை 
காட்டினான்‌, அவனைத்‌ தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள்‌. சிம்சோன்‌ தனக்குக்‌ 
கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே, வீட்டைத தாங்குகிற 
தூண்களிலே நான்‌ சாய்நதுகொணடிருக்கும்படி அவைகளை நான 
தடவிப்பார்க்கட்டும்‌ என்றான்‌. அந்த வீடு புருஷராலும்‌ ஸ்திரீகளாலும்‌ 
நிறைந்திருந்தது, அங்கே பெலிஸ்தரின்‌ சகல பிரபுக்களும்‌, வீட்டின்மேல்‌ புருஷரும்‌ 
ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌, சிம்சோன்‌ வேடிக்கை காட்டுகிறதைப்‌ 


பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
சிம்சோன்‌ கர்த்தரிடம்‌ திரும்பினான்‌ 

அப்பொழுது சிம்சோன்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு: கர்த்தராகிய 
ஆண்டவரே, நான்‌ என்‌ இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய்ப்‌ பெலிஸ்தர்‌ 
கையிலே பழிவாங்கும்படி, இந்த ஒருவிசைமாத்திரம்‌ எண்னை நினைத்தருளும்‌, 
தேவனே, என்னைப்‌ பலப்படுத்தும்‌ என்று சொல்லி, சிம்சோன்‌ அந்த வீட்டைத்‌ 
தாங்கி நிற்கிற இரண்டு துண்களில்‌, ஒன்றைத்‌ தன்‌ வலதுகையினாலும்‌, 
மற்றொன்றைத தன்‌ இடதுகையினாலும்‌ பிடித்துக்கொண்டு, என்‌ ஜீவன்‌ 
பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி, பலமாய்ச்‌ சாய்க்க, அந்த 
வீடு அதில்‌ இருந்த பிரபுக்கள்மேலும்‌ எல்லா ஜனங்கள்மேலும்‌ விழுந்தது, 
இவ்விதமாய்‌ அவண்‌ உயிரோடிருக்கையில்‌ அவனால்‌ கொல்லப்பட்டவர்களைப்‌ 


௦8 


பார்க்கிலும்‌, அவண்‌ சாகும்போது அவனால்‌ கொல்லப்பட்டவர்கள்‌ 
அதிகமாயிருந்தார்கள்‌. பின்பு அவன்‌ சகோதரரும்‌, அவன்‌ தகப்பன்‌ 
வீட்டாரனைவரும்‌ போய்‌, அவனை எடுததுக்கொண்டுவந்து, சோராவுக்கும்‌ 
எஸ்தாவோலுக்கும்‌ நடுவே அவன்‌ தகப்பனாகிய மனோவாவின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌. அவன்‌ இஸ்ரவேலை இருபதுவருஷம்‌ நியாயம்‌ 
விசாரித்தான்‌. 
அன்றும்‌ இன்றும்‌ 

சிம்சோன்‌ இஸ்ரவேல்‌ மக்களை பெலிஸ்தர்‌ கையிலிருந்து மீட்கும்‌ பொருட்டாக 
தேவனால்‌ தாயின்‌ கர்ப்பத்திலேயே தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌. தேவ ஆவி 
அவன்மேல்‌ இருந்தது, வல்லமையான காரியங்களை நடப்பித்தான்‌, தேவன்‌ 
அவனோடு இருந்து அவனுடைய காரியங்களை வாய்க்கப்‌ பண்ணினார்‌. அப்படிப்பட்ட 
தேவ மனிதன்‌, இஸ்ரவேலருடைய நியாயாதிபதியாய்‌ இருந்தவன்‌ பினவாங்கிப்‌ 
போனதையும்‌, பெலிஸ்தர்‌ கையில்‌ ஒரு வேடிக்கைக்கு ஆளாகிறதையும்‌ காண்கிறோம்‌. 
ஏன்‌? தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல்‌ மாமிச சிந்தைக்கு இடம்‌ கொடுத்ததின்‌ 
நிமித்தம்‌ ஆவியின்‌ அபிஷேகத்தை இழந்து எதிராளிக்கு அடிமையானான்‌. எவ்வளவு 
வேதனைக்குரிய சம்பவம்‌, தேவனை அவமதிக்கிற ஒரு காரியம்‌, அதேபோல இன்றும்‌ 
அநேக ஊழியரும்‌, தேவனால்‌ அழைக்கப்பட்டும, தெரிந்துகொள்ளப்பட்டூம்‌, 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டும்‌, வல்லமையாக தேவன்‌ அவர்களை எடுத்துப்‌ 
பிரயோகித்தபோதிலும்‌, சிலர்‌ சந்தர்ப்ப சூழ்நிலையில்‌ மாமிச இச்சைகளுக்கு இடம்‌ 
கொடூத்ததின்‌ விளைவாகவும்‌, இறுமாப்பு பெருமைகள்‌, பண ஆசை ஆகியவற்றின்‌ 
நிமித்தமாகவும்‌, பின்வாங்கி விழுந்து போகிறதையும்‌ காண்கிறோம்‌. 


சிம்சோன்‌ கடைசி வேளையில்‌ தன்‌ குற்றத்தை உணர்ந்தான, 
மனஸ்தாபப்பட்டான்‌, தேவனைநோக்கிக்‌ கெஞ்சினான்‌, கர்த்தர்‌ இரங்கி அவன்‌ 
கெஞ்சுதலுக்குப்‌ பதிலளித்தார்‌. சிம்சோன்‌ புதுபெலனடைந்து எதிரிகளை 
ஜெயித்தான்‌. எனவே, நாமும்‌ அதே ஜெயத்தைப்‌ பெறவேண்டூமாயின கர்த்தராகிய 
தேவாதி தேவனை நோக்கிக்‌ கெஞ்சுவோம்‌, எமது குற்றங்களுக்காக 
மனஸ்தாபப்படுவோம்‌, பாவ அறிக்கை செய்வோம்‌, பரிசுத்தம்பெற்று சாத்தானை 


ஜெயம்‌ கொள்வோம்‌. 
ஆசாரியனான ஏலியின்‌ குமாரருடைய பாவம்‌ 


ஏலி ஒரு ஆசாரியன்‌, அவன்‌ குமாரர்‌ பேலியாளின்‌ மக்களாயிருந்தார்கள்‌, 


அவர்கள்‌ கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியார்கள்‌ ஜனங்களை நடப்பித்த 
விதம்‌ என்னவென்றால்‌, எவனாகிலும்‌ ஒரு பலியைச்‌ செலுத்துங்‌ காலத்தில்‌ இறைச்சி 
வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தைத்‌ 


59 


தன்‌ கையிலே பிடித்துவந்து, அதினாலே, கொப்பரையிலாவது பானையிலாவது 
சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான்‌, அந்த ஆயுதத்தில்‌ வருகிறதையெல்லாம்‌ 
ஆசாரியன்‌ எடுத்துக்‌ கொள்ளுவான்‌. அப்படி அங்கே சீலோவிலே வருகிற 
இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ செய்தார்கள்‌. கொழுப்பைத்‌ தகனிக்கிறதற்கு முன்னும்‌, 
ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி: 
ஆசாரியனுக்குப்‌ பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல்‌ 
அவித்ததை உன்‌ கையிலே வாங்குகிறதில்லை என்பான்‌. அதற்கு அந்த மனுஷன்‌ 
இன்று செய்யவேண்டியபடி முதலாவது கொழுப்பைத்‌ தகனித்துவிடட்டும்‌, பிற்பாடு 
உன்‌ மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள்‌ என்று சொன்னாலும்‌, அவன்‌: 
அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால்‌ பலவந்தமாய்‌ எடுத்துக்‌ 
கொள்வேன்‌ என்பான்‌. ஆதலால்‌ அந்த வாலிபரின்‌ பாவம்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 


மிகவும்‌ பெரிதாயிருந்தது, மனுஷர்‌ கர்த்தரின்‌ காணிக்கையை வெறுப்பாய்‌ 


எண்ணினார்கள்‌. 
ஏலியின்‌ எச்சரிப்பை அவன்‌ குமாரர்‌ கேட்கவில்லை 


ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான்‌, அவன்‌ தன்‌ குமாரர்‌ இஸ்ரவேலுக்கெல்லாம்‌ 
செய்கிற எல்லாவற்றையும்‌, அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலில்‌ 


கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும்‌ கேள்விப்பட்டு, அவர்களை நோக்கி: 


நீங்கள்‌ இப்படிப்பட்ட காரியங்களைச்‌ செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
உங்கள்‌ பொல்லாத நடக்கைகளைச்‌ சொல்லக்‌ கேட்கிறேன்‌. என்‌ குமாரரே, 
வேண்டாம்‌, நான்‌ கேள்விப்படுகிற இந்தச்‌ செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
மீறி நடக்கிறதற்குக்‌ காரணமாயிருக்கிறீர்களே . மனுஷருக்கு விரோதமாக மனுஷன்‌ 
பாவஞ்‌ செய்தால்‌ நியாயாதிபதிகள்‌ அதைத்‌ தர்ப்பார்கள்‌, ஒருவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்‌ செய்வானாகில்‌, அவனுக்காக விண்ணப்பஞ்‌ செய்யத்தக்கவன்‌ 
யார்‌ என்றான்‌, அவர்களோ தங்கள்‌ தகப்பன்‌ சொல்லைக்‌ கேளாமற்போனார்கள்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கக்‌ கர்த்தர்‌ சித்தமாயிருந்தார்‌. சாமுவேல்‌ என்னும்‌ 
பிள்ளையாண்டானோ, பெரியவனாக வளர்ந்து, கர்த்தருக்கும்‌ மனுஷருக்கும்‌ 


பிரியமாக நடந்துகொண்டான்‌. 
தேவன்‌ ஏலியை கடிந்துகொண்டார்‌ 


தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ ஏலியினிடத்தில்‌ வந்து: கர்த்தர்‌ உரைக்கிறது 

என்னவென்றால்‌, உன்‌ பிதாவின்‌ வீட்டார்‌ எகிப்திலே பார்வோனின்‌ வீட்டில்‌ 

இருக்கையில்‌, நான்‌ என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 

பலியிடவும்‌, துரபங்காட்டவும்‌, என்‌ சமுகத்தில்‌ ஏபோத்தைத்‌ தரிக்கவும்‌, இஸ்ரவேல்‌ 

கோத்திரங்களிலெல்லாம்‌ அவனை எனக்கு ஆசாரியனாகத்‌ தெரிந்து கொண்டு, 

உன பிதாவின்‌ வீட்டாருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தகனபலிகளையெல்லாம்‌ 
60 


கொடுக்கவில்லையா? என்‌ வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான்‌ கட்டளையிட்ட 
என்‌ பலியையும்‌, என்‌ காணிக்கையையும்‌, நீங்கள்‌ உதைப்பானேன்‌? என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ காணிக்கைகளிலெல்லாம்‌ பிரதானமானவைகளைக்‌ கொண்டு 


உங்களைக்‌ கொழுக்கப்பண்ணும்படிக்கு, நீ என்னைப்பார்க்கிலும்‌ உன்‌ குமாரரை 


மதிப்பானேன்‌ என்கிறார்‌. ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது: உன்‌ வீட்டாரும்‌ உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ 
சந்நிதியில்‌ நடந்து கொள்வார்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லியிருந்தும்‌, 
இனி அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக, என்னைக்‌ கனம்பண்ணுகிறவர்களை நான்‌ 
கனம்‌ பண்ணுவேன்‌, என்னை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ கனவீனப்படுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. உன்‌ வீட்டில்‌ ஒரு கிழவனும்‌ இராதபடிக்கு உன்‌ 
புயத்தையும்‌ உன்‌ பிதாவின்‌ வீட்டாருடைய புயத்தையும்‌ நான்‌ தறித்துப்போடும்‌ 
நாட்கள்‌ வரும்‌. இஸ்ரவேலுக்குச்‌ செய்யப்படும்‌ சகல நன்மைக்கும்‌ மாறாக என்‌ 
வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தைக்‌ காண்பாய்‌, ஒருபோதும்‌ உன்‌ வீட்டில்‌ ஒரு 
கிழவனும்‌ இருப்பதில்லை. என்‌ பலிபீடத்தில்‌ சேவிக்க, நான்‌ உன சந்ததியில்‌ 
நிர்மூலமாக்காதவர்களோ, உன்‌ கண்களைப்‌ பூத்துப்போகப்பண்ணவும்‌, உன்‌ 


ஆத்துமாவை வேதனைப்படூத்தவும்‌ வைக்கப்படூவார்கள்‌, உன்‌ வம்சத்திலுள்ள 


யாவரும்‌ வாழளவயதிலே சாவார்கள்‌. ஓப்ணி பினெகாஸ்‌ என்னும்‌ உன இரண்டு 
குமாரரின்மேல்‌ வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒரேநாளில்‌ சாவார்கள்‌. நான்‌ என்‌ உள்ளத்துக்கும்‌ என்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி 
செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்பப்பண்ணி, அவனுக்கு 
நிலையான வீட்டைக்‌ கட்டுவேன்‌, அவன்‌ என்னால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவனுக்கு 
முன்பாகச்‌ சகல நாளும்‌ நடந்துகொள்ளுவான்‌. அப்பொழுது உன வீட்டாரில்‌ 
மீதியாயிருப்பவன்‌ எவனும்‌ ஒரு வெள்ளிப்பணததுக்காகவும்‌ ஒரு 
அப்பத்துணிக்கைக்காகவும்‌ அவனிடத்தில்‌ வந்து பணிந்து: நான்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில்‌ என்னைச்‌ சேர்த்துக்கொள்ளும்‌ என்று 
கெஞ்சுவான்‌ என்று சொல்லுகிறார்‌ என்றான. 


தேவன்‌ சாமுவேலோடூ பேசினார்‌ 


சாமுவேல்‌ என்னும்‌ பிள்ளையாண்டான்‌ ஏலிக்கு முன்பாகக்‌ கர்த்தருக்குப்‌ 
பணிவிடை செய்துகொண்டிருந்தான்‌, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது, பிரத்தியட்சமான தரிசனம்‌ இருந்ததில்லை. ஒருநாள்‌ ஏலி 
தன்னுடைய ஸ்தானததில்‌ படூததுக்‌ கொண்டிருந்தான்‌, அவன்‌ 
பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள்‌ இருளடைந்திருந்தது. தேவனுடைய 
பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில்‌ தேவனுடைய விளக்கு அணைந்து 
போகுமுன்னே சாமுவேலும்‌ படூத்துக்கொண்டிருந்தான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
சாமுவேலைக்‌ கூப்பிட்டார்‌. அதற்கு அவன்‌ இதோ, இருக்கிறேன்‌ என்று சொல்லி, 


61 


ஏலியினிடத்தில்‌ ஓடி, இதோ, இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூப்பிட்டீரே என்றான்‌. அதற்கு 
அவன்‌: நான்‌ கூப்பிடவில்லை, திரும்பிப்போய்ப்‌ படுத்துக்கொள்‌ என்றான்‌, அவன்‌ 
போய்ப்‌ படூத்துக்கொண்டான்‌. மறுபடியும்‌ கர்த்தர்‌ சாமுவேலே என்று கூப்பிட்டார்‌, 
அப்பொழுது சாமுவேல்‌ எழுந்திருந்து ஏலியினிடத்தில்‌ போய்‌: இதோ, இருக்கிறேன்‌, 
என்னைக்‌ கூப்பிட்டீரே என்றான்‌. அதற்கு அவன்‌: என்‌ மகனே, நான்‌ உன்னைக்‌ 
கூப்பிடவில்லை, திரும்பிப்‌ போய்ப்‌ படுத்துக்கொள்‌ என்றான்‌. சாமுவேல்‌ கர்த்தரை 
இன்னும்‌ அறியாதிருந்தான்‌, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும்‌ 
வெளிப்படவில்லை. கர்த்தர்‌ மறுபடியும்‌ மூன்றாம்விசை: சாமுவேலே என்று 
கூப்பிட்டார்‌. அவன்‌ எழுந்திருந்து ஏலியினிடத்தில்‌ போய்‌: இதோ, இருக்கிறேன்‌, 
என்னைக்‌ கூப்பிட்டீரே என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ பிள்ளையாண்டானைக்‌ 
கூப்பிடுகிறார்‌ என்று ஏலி அறிந்து, சாமுவேலை நோக்கி: நீ போய்‌ படுத்துக்கொள்‌, 
உன்னைக்‌ கூப்பிட்டால்‌, அப்பொழுது நீ: கர்த்தாவே சொல்லும்‌, அடியேன்‌ 
கேட்கிறேன்‌ என்று சொல்‌ எனறான்‌, சாமுவேல்‌ போய்‌, தன்னுடைய ஸ்தானத்திலே 
படூத்துக்கொண்டான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ வந்து நின்று, முன்போல: சாமுவேலே 
என்று கூப்பிட்டார்‌, அதற்குச்‌ சாமுவேல்‌: சொல்லும்‌, அடியேன்‌ கேட்கிறேன்‌ 


என்றான்‌. 


ஏலியின்‌ குடும்பத்திற்கு விரோதமான நியாயத்தீர்ப்பு 

கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி; இதோ, நான்‌ இஸ்ரவேலில்‌ ஒரு காரியத்தைச்‌ 
செய்வேன்‌, அதைக்‌ கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும்‌ அது 
தொனித்துக்‌ கொண்டிருக்கும்‌. நான்‌ ஏலியின்‌ குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன 
யாவையும்‌, அவன்மேல்‌ அந்நாளிலே வரப்பண்ணுவேன்‌, அதைத்‌ தொடங்கவும்‌ அதை 
முடிக்கவும்‌ போகிறேன்‌. அவன்‌ குமாரர்‌ தங்கள்மேல்‌ சாபத்தை வரப்பண்ணுகிறதை 


அவன்‌ அறிந்திருந்தும்‌, அவர்களை அடக்காமற்போன பாவத்தினிமித்தம்‌, நான்‌ 
அவன்‌ குடும்பத்துக்கு என்றும்‌ நீங்காத நியாயத்தர்ப்புச்‌ செய்வேன்‌ என்று 
அவனுக்கு அறிவித்தேன்‌. அதினிமித்தம்‌ ஏலியின்‌ குடும்பத்தார்‌ செய்த அக்கிரமம்‌ 
ஒருபோதும்‌ பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று 


ஏலியின்‌ குடும்பத்தைக்‌ குறித்து ஆணையிட்டிருக்கிறேன்‌ எனறார்‌. சாமுவேல்‌ 
விடியற்காலமட்டூம்‌ படுத்திருந்து, கர்த்தருடைய ஆலயக்கதவுகளைத்‌ திறந்தான்‌, 
சாமுவேல்‌ ஏலிக்கு அந்தத்‌ தரிசனத்தை அறிவிக்கப்‌ பயந்தான்‌. ஏலியோ: 
சாமுவேலே, என்‌ மகனே என்று சாமுவேலைக்‌ கூப்பிட்டான்‌, அவன்‌ இதோ, 
இருக்கிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது அவன்‌: கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ சொன்ன 
காரியம்‌ என்ன? எனக்கு அதை மறைக்கவேண்டாம்‌, அவர்‌ உன்னிடத்தில்‌ சொன்ன 
சகல காரியத்திலும்‌ யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால்‌, தேவன்‌ உனக்கு 
அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ செய்வாராக என்றான்‌. அப்பொழுது 
சாமுவேல்‌ ஒன்றையும்‌ அவனுக்கு மறைக்காமல்‌, அந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 


62 


அவனுக்கு அறிவித்தான்‌. அதற்கு அவன்‌: அவர்‌ கர்த்தர்‌, அவர்‌ தமது பார்வைக்கு 
நலமானதைச்‌ செய்வாராக என்றான்‌. சாமுவேல்‌ வளர்ந்தான்‌, கர்த்தர்‌ 
அவனுடனேகூட இருந்தார்‌, அவர்‌ தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும்‌ 
ஒன்றையாகிலும்‌ தரையிலே விழுந்துபோக விடவில்லை. சாமுவேல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிதான்‌ என்று தாண்‌ முதல்‌ பெயெர்செபா மட்டூமுள்ள சகல 
இஸ்ரவேலருக்கும்‌ விளங்கினது. கர்த்தர்‌ பின்னும்‌ சீலோவிலே தரிசனம்‌ 
தந்தருளினார்‌, கர்த்தர்‌ சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்குத்‌ 
தம்மை வெளிப்படுத்தினார்‌. 


ஏலியும்‌ அவன்‌ குமாரர்‌ ஓப்ணியும்‌, பினெகாசும்‌ மாண்டார்கள்‌ 


சாமுவேலின்‌ வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்‌ வந்தது. இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தஞ்செய்யப்‌ புறப்பட்டு, எபெனேசருக்குச்‌ சமீபத்தில்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌, பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ அணிவகுத்து நின்றார்கள்‌, யுத்தம்‌ 
அதிகரித்து, இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள்‌, 
அவர்கள்‌ சேனையில்‌ போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம்பேர்‌ வெட்டுண்டு 
போனார்கள்‌. ஜனங்கள்‌ திரும்பப்‌ பாளயத்துக்கு வந்தபோது, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரானவர்கள்‌, இன்று கர்த்தர்‌ பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய 
அடித்ததென்ன? சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய உடனபடிக்கைப்பெட்டியைக்‌ 
கொண்டு வருவோம்‌, அது நம்மை நம்முடைய பகைஞரின்‌ கைக்கு விலக்கி 
ரட்சிக்கும்படி, நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள்‌. 


அப்படியே கேருபீன்களின்‌ மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டியை எடுத்துவர, ஜனங்கள்‌ சீலோவுக்குச்‌ 
சொலலியனுப்பினார்கள்‌, அங்கே ஏலியின்‌ இரண்டு குமாரராகிய ஓப்னியும்‌ 
பினெகாசும்‌ தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியண்டையில்‌ இருந்தார்கள்‌. 
கர்ததருடைய உடனபடிக்கைப்பெட்டி பாளயததிலே வருகிறபோது 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய்ச்‌ சத்தமிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஆர்ப்பரிக்கிற சத்தத்தைப்‌ பெலிஸ்தர்‌ கேட்டபோது: எபிரெயருடைய 
பாளயத்தில்‌ இந்த மகா ஆர்ப்பரிப்பின்‌ சத்தம்‌ என்ன என்றார்கள்‌, பின்பு கர்த்தரின்‌ 
பெட்டி பாளயத்தில்‌ வந்தது என்று அறிந்து கொண்டார்கள்‌. தேவன்‌ பாளயத்தில்‌ 
வந்தார்‌ என்று சொல்லப்பட்டபடியினால்‌, பெலிஸ்தர்‌ பயந்து ஐயோ நமக்கு மோசம்‌ 
வந்தது, இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த 
மகத்துவமான தேவர்களின்‌ கைக்கு நம்மைத்‌ தப்புவிப்பவர்‌ யார்‌? எகிப்தியரைச்‌ 
சகலவித வாதைகளினாலும்‌ வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள்‌ இவர்கள்‌ தானே, 
பெலிஸ்தரே, திடன்கொண்டூ புருஷரைப்போல நடந்து கொள்ளுங்கள்‌, எபிரேயர்‌ 


63 


உங்களுக்கு அடிமைகளாயிருந்ததுபோல, நீங்களும்‌ அவர்களுக்கு 
அடிமைகளாகாதபடிக்கு, புருஷராயிருந்து, யுத்தம்பணணுங்கள்‌ என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌. அப்பொழுது பெலிஸ்தர்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌ , 
இஸ்ரவேலர்‌ முறிந்து, அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள்‌, மகா 
பெரிய சங்காரம்‌ உண்டாயிற்று, இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ காலாட்கள்‌ 
விழுந்தார்கள்‌, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின்‌ இரண்டு குமாரராகிய 


ஓப்னியும்‌ பினெகாசும்‌ மாண்டார்கள்‌. பென்யமீன்‌ கோத்திரத்தானாகிய ஒருவன்‌ 


படையிலிருந்து ஓடி, தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து, தன்‌ தலையின்மேல்‌ புழுதியை 
வாரிப்போட்டுக்கொண்டு, அன்றையதினமே சீலோவுக்கு வந்தான்‌. அவன்‌ வந்தபோது: 
ஏலி ஒரு ஆசனத்தினமேல்‌ உட்கார்ந்து வழியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌, 
தேவனுடைய பெட்டிக்காக அவன்‌ இருதயம்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருந்தது. ஊரிலே 
செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன்‌ வந்தபோது, ஊரெங்கும்‌ புலம்பல்‌ 
உண்டாயிற்று. புலம்புகிற இந்தச்‌ சத்தத்தை ஏலி கேட்டபோது: இந்த அமளியின்‌ 
இரைச்சல்‌ என்ன என்று கேட்டான்‌, அப்பொழுது அந்த மனுஷன்‌ தீவிரித்து வந்து 
ஏலிக்கு அறிவித்தான்‌. ஏலி தொண்ணுற்றெட்டு வயதுள்ளவனாயிருந்தான்‌, அவன்‌ 
பார்க்கக்கூடாதபடிக்கு, அவன்‌ கண்கள்‌ மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன்‌ ஏலியைப்‌ 
பார்த்து: படையிலிருந்து வந்தவன்‌ நான்தான்‌, இன்று தான்‌ படையிலிருந்து 
ஓடிவந்தேன்‌ என்றான்‌. அப்பொழுது அவன்‌: என்‌ மகனே, நடந்த காரியம்‌ என்ன 
என்று கேட்டான்‌. செய்தி கொண்டுவந்தவன பிரதியுத்தரமாக: இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடிப்போனார்கள்‌, ஜனங்களுக்குள்ளே பெரிய 
சங்காரம்‌ உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினெகாஸ்‌ என்னும்‌ 
இருவரும்‌ இறந்துபோனார்கள்‌, தேவனுடைய பெட்டியும்‌ பிடிபட்டுப்போயிற்று 
என்றான்‌, அவன்‌ தேவனுடைய பெட்டியைக்‌ குறித்துச்‌ சொன்னவுடனே, ஏலி 
ஆசனத்திலிருந்து வாசலின்‌ பக்கமாய்‌ மல்லாக்க விழுந்தான்‌. அவன்‌ கிழவனும்‌ 


ஸ்துலித்தவனுமாயிருந்தபடியால்‌ அவன பிடரி முறிந்து செத்துப்போனான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலை நாற்பது வருஷம்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌, 


கீழ்ப்படியாமை தண்டனைக்குரிய பாவம்‌ 


ஏலி தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன்‌ அதுமட்டுமல்ல 
அவன்‌ இஸ்ரவேலரை நியாயம்‌ விசாரிக்கிற நியாயாதிபதி. அவன்‌ ஆசாரியனாய்‌ 
இருந்தபடியால்‌ முறைமையின்படி அவன்‌ குமாரர்‌ ஆசாரிய ஊழியத்தை தொடர்ந்து 
செய்ய வேண்டியவர்கள்‌, ஆனால்‌ அவர்களுடைய பாவமான நடத்தைகள்‌ அந்த 
கனமான ஊழியத்தை அவர்கள்‌ தொடர்ந்து செய்ய தேவன்‌ அவர்களை 
அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்ல அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனுடைய 
எச்சரிப்பையும்‌ அசட்டை பண்ணினார்கள்‌ அதனால்‌ தேவ கோபத்திற்கு 


ஆளானார்கள்‌. “வாழ வயதில்‌ சாவார்கள்‌” என்ற தேவ வார்த்தைக்கு அமைய 


64 


ஏலியின்‌ இரண்டு குமாரரும்‌ ஒரே நாளிலே மாண்டார்கள்‌. அவர்கள்‌ மரித்த 
செய்தியைக்‌ கேட்டு ஏலியும்‌ அன்றே செத்துப்போனான்‌. எவ்வளவு விபரீதமான 


சம்பவம்‌? 


தகப்பனோ ஆசாரியன்‌ ஆனால்‌ அவன்‌ பிள்ளைகளோ ஊதாரிகள்‌. தகப்பன்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ அவன்‌ குமாரரோ அறியாயம்‌ செய்கிறார்கள்‌, எவ்வளவு 
வேதனைக்குரிய நிலைமை? ஏன்‌! பிள்ளைகள்‌ சரியாக வழிநடத்தப்படவில்லை, 
சிறு வயதுமுதல்‌ சத்தியப்‌ பிரமாணங்களில்‌ போதிக்கப்படவில்லை அதனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை அறியவில்லை, பாவம்‌ அவர்களை ஆட்கொண்டது பரிதாபமாக 


மரித்தார்கள்‌. 


இன்றும்‌ இந்த நிலைமை அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில்‌ நடைபெறுவதை 
நாம்‌ காண்கிறோம்‌. பெற்றோர்‌ தேவ வார்த்தைக்குப்‌ பயந்து ஜீவித்தபோதிலும்‌, 
தமது பிள்ளைகளை சிறு வயதுமுதல்‌ சரியான சத்தியத்தின்‌ பாதையில்‌ வழி 
நடத்தாமல்‌ விட்டூவிடுவதின்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ இன்றைய சமுதாய சூழ்நிலையில்‌ 
வழி தப்பிப்போகக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள்‌. எனவே, ஏலியின்‌ 
குமாரருக்கு ஏற்பட்ட விபரீதமான சம்பவம்‌, பெற்றோராகிய எமக்கு ஒரு 
படிப்பினையாக இருக்கட்டும்‌. எமது பிள்ளைகளை சிறுவயதுமுதல்‌ தேவ பயத்தோடு 
வாழவும்‌, வேத வசனத்தின்‌ அஸ்திபாரத்தில்‌ அவர்கள்‌ வாழ்க்கை அமையவும்‌, 
“ஜெபமே ஜீவன்‌” என்ற ஜீவியம்‌ ஜீவிக்கவும்‌ கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. அப்பொழுது 
சாமுவேலைப்‌ போன்றவர்களாக எமது பிள்ளைகள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு 
ஆசீர்வாதமாகவும்‌ இருப்பார்கள்‌. 


சாமுவேலும்‌ அவன்‌ குமாரரும்‌ 


சாமுவேல்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்தான்‌. 
அவண்‌ வருஷாவருஷம்‌ புறப்பட்டு, பெத்தேலையும்‌ கில்காலையும்‌ மிஸ்பாவையும்‌ 
சுற்றிப்போய்‌, அவ்விடங்களிலெல்லாம்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்த பின்பு, அவன்‌ 
ராமாவுக்குத்‌ திரும்பி வருவான்‌, அவனுடைய வீடு அங்கே இருந்தது, அங்கே 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்து, அவ்விடத்தில்‌ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டினான்‌. சாமுவேல்‌ முதிர்வயதானபோது, தன்‌ குமாரரை இஸ்ரவேலின்மேல்‌ 
நியாயாதிபதிகளாக வைத்தான்‌. அவனுடைய மூத்த குமாரனுக்குப்‌ பெயர்‌ யோவேல்‌, 
இளையவனுக்குப்‌ பெயர்‌ அபியா, அவர்கள்‌ பெயெர்செபாவிலே 
நியாயாதிபதிகளாயிருந்தார்கள்‌. 


பொருளாசையும்‌, பரிதானமும்‌, அநீதியும்‌ 


ஆனாலும்‌ சாமுவேலின்‌ குமாரர்‌ அவன்‌ வழிகளில்‌ நடவாமல்‌, 


பொருளாசைக்குச்‌ சாய்ந்து, பரிதானம்‌ வாங்கி, நியாயத்தைப்‌ புரட்டினார்கள்‌. 


65 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ எல்லாரும்‌ கூட்டங்கூடி, ராமாவிலிருந்த 
சாமுவேலினிடத்தில்‌ வந்து: இதோ, நீர்‌ முதிர்வயதுள்ளவரானீர்‌, உம்முடைய குமாரர்‌ 
உம்முடைய வழிகளில்‌ நடக்கிறதில்லை, ஆகையால்‌ சகல ஜாதிகளுக்குளளும்‌ 
இருக்கிறபடி, எங்களை நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு, ஒரு ராஜாவை ஏற்படூத்தவேண்டும்‌ 
என்றார்கள்‌. 

எங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்‌ என்று அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தை சாமுவேலுக்குத்‌ தகாததாய்க்‌ காணப்பட்டது, ஆகையால்‌ 
சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணினான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
சாமுவேலை நோக்கி: ஜனங்கள்‌ உன்னிடத்தில்‌ சொல்வதெல்லாவற்றிலும்‌ அவர்கள்‌ 
சொல்லைக்‌ கேள்‌, அவர்கள்‌ உன்னைத்‌ தள்ளவில்லை, நான்‌ அவர்களை 
ஆளாதபடிக்கு, என்னைத்தான்‌ தள்ளினார்கள்‌. நான்‌ அவர்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்‌ பண்ணின நாள்முதல்‌ இந்நாள்மட்டும்‌ அவர்கள்‌ என்னைவிட்டு, வேறே 
தேவர்களைச்‌ சேவித்துவந்த தங்கள்‌ எல்லாச்‌ செய்கைகளின்படியும்‌ செய்ததுபோல, 
அவர்கள்‌ உனக்கும்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: நீ அவர்கள்‌ 
சொல்லைக்கேட்டு, அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார்‌. 


சவுல்‌ ராஜாவாக அபிஷேகம்‌ 


பென்யமீன்‌ கோத்திரததாரில்‌ கீஸ்‌ என்னும்‌ பேருள்ள மகா 
பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌, அவன்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தானாகிய அபியாவின்‌ மகனான பெகோராத்திற்குப்‌ பிறந்த சேரோரின்‌ 
புத்திரனாகிய அபீயேலின்‌ குமாரன்‌, அவனுக்குச்‌ சவுல்‌ என்னும்‌ பேருள்ள 
சவுந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன்‌ இருந்தான்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அவனைப்பார்க்கிலும்‌ சவுந்தரியவான்‌ இல்லை, எல்லா ஜனங்களும்‌ அவன்‌ 
தோளுக்குக்‌ கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான்‌. சாமுவேல்‌ சவுலைக்‌ 
கண்டபோது, கர்த்தர்‌ அவனிடத்தில்‌: இதோ, நாண்‌ உனக்குச்‌ சொல்லியிருந்த 
மனுஷன்‌ இவனே, இவன்தான்‌ என்‌ ஜனத்தை ஆளுவான்‌ எனறார்‌. அப்பொழுது 
சாமுவேல்‌ தைலக்குப்பியை எடுத்து, அவண்‌ தலையின்மேல்‌ வார்த்து அவனை 
முத்தஞ்‌ செய்து: கர்த்தர்‌ உன்னைத்‌ தம்முடைய சுதந்திரத்தின்மேல்‌ தலைவனாக 
அபிஷேகம்‌ பண்ணினார்‌ அல்லவா? அப்பொழுது சாமுவேல்‌ தைலக்குப்பியை எடுத்து, 
அவன்‌ தலையின்மேல்‌ வார்த்து அவனை முத்தஞ்‌ செய்து: கர்த்தர்‌ உன்னைத்‌ 
தம்முடைய சுதந்திரத்தின்மேல்‌ தலைவனாக அபிஷேகம்‌ பண்ணினார்‌ என்றான்‌. 
அப்படியே ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கில்காலுக்குப்போய்‌, அவ்விடத்திலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ சவுலை ராஜாவாக ஏற்படூத்தி, அங்கே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதானபலிகளைச்‌ செலுத்தி, அங்கே சவுலும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யாவரும்‌ 


மிகவும்‌ சந்தோஷம்‌ கொண்டாடினார்கள்‌, 


66 


சாமுவேலின்‌ உணமையும்‌ உத்தமமும்‌ 


அப்பொழுது சாமுவேல்‌ இஸ்ரவேலர்‌ அனைவரையும்‌ நோக்கி: இதோ, நீங்கள்‌ 
எனக்குச்‌ சொன்னபடியெல்லாம்‌ உங்கள்‌ சொற்கேட்டூ உங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்தினேன்‌. இப்போதும்‌ இதோ, ராஜாவானவர்‌ உங்களுக்கு முன்பாகச்‌ 
சஞ்சரித்து வருகிறார்‌, நானோ கிழவனும்‌ நரைத்தவனுமானேன்‌, என்‌ குமாரர்‌ 
உங்களோடிருப்பார்கள்‌, நான்‌ என்‌ சிறுவயதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ உங்களுக்கு 
முன்பாகச்‌ சஞ்சரித்து வந்தேன்‌. இதோ, இருக்கிறேன்‌, கர்த்தரின்‌ சந்நிதியிலும்‌ 
அவர்‌ அபிஷேகம்பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும்‌ என்னைக்‌ குறித்துச்‌ சாட்சி 
சொல்லுங்கள்‌, நான்‌ யாருடைய எருதை எடூத்துக்கொண்டேன? யாருடைய 
கழுதையை எடுத்துக்‌ கொண்டேன்‌? யாருக்கு அறியாயஞ்செய்தேன்‌? யாருக்கு 
இடூக்கண செய்தேன்‌? யார்‌ கையில்‌ பரிதானம்‌ வாங்கிக்கொண்டு 
கண்சாடையாயிருந்தேன்‌? சொல்லுங்கள்‌, அப்படியுண்டானால்‌ அதை உங்களுக்குத்‌ 
திரும்பக்கொடுப்பேன்‌ என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: நீர்‌ எங்களுக்கு 
அறியாயஞ்செய்யவும்‌ இல்லை, எங்களுக்கு இடுக்கண்‌ செய்யவும்‌ இல்லை, ஒருவர்‌ 
கையிலும்‌ ஒன்றும்‌ வாங்கவும்‌ இல்லை என்றார்கள்‌. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ என்‌ 
கையில்‌ ஒன்றும்‌ கண்டுபிடிக்கவில்லை என்பதற்குக்‌ கர்த்தர்‌ உங்களுக்கு எதிராகச்‌ 
சாட்சியாயிருக்கிறார்‌, அவர்‌ அபிஷேகம்‌ பண்ணினவரும்‌ இன்று அதற்குச்‌ சாட்சி 


என்றான்‌, அதற்கு அவர்கள்‌: அவர்‌ சாட்சிதான்‌ என்றார்கள்‌. 
சாமுவேலின்‌ குமாரர்‌ யோவேல்‌, அபியா அவர்களின்‌ பாவம்‌ 


சிறு வயதுமுதல்‌ ஒரு ஆசாரியனுடைய வழி நடததுதலோடு தேவ 
சன்னிதானத்திலேயே இருந்து, தேவ பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ வளர்ந்த சாமுவேல்‌, 
முதிர்‌ வயதுவரை தன்னுடைய உண்மையையும்‌ உத்தமத்தையும்‌ காத்து சகல 
ஜனங்களுக்கும்‌ ஒரு சாட்சியாக வாழ்ந்தான்‌. ஆனால்‌, அவனுடைய குமாரரான 
யோவேலும்‌, அபியாவும்‌ நியாயாதிபதிகளாக இருந்தபோதிலும்‌, அவர்களுடைய 
தகப்பனுடைய வாழ்க்கைக்கு எதிர்மாறாக பொருளாசையின்‌ நிமித்தம்‌ பரிதானம்‌ 
வாங்கி, ஜீவனத்தின்‌ பெருமைக்காக நியாயத்தைப்‌ புரட்டினார்கள்‌, அதனால்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மதிப்பை இழந்தார்கள்‌, அதுமட்டுமல்ல 
இவர்களுடைய தீய நடத்தை, தமக்கு இனிமேல்‌ நியாயாதிபதிகள்‌ வேண்டாம்‌, எமக்கு 
ஒரு ராஜாவே வேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தீர்மானம்‌ எடுக்கிற நிலைமைக்கு 
இதுவும்‌ ஒரு காரணமாக அமைந்தது. எவ்வளவு விபரீதமான நிலைமை? தகப்பன்‌ 
ஓர்‌ வல்லமையான தூர்க்கதரிசி ஆனால்‌ பிள்ளைகளோ அதற்கு எதிர்மாறான 
ஜீவியம்‌, இந்த சம்பவங்கள்‌ இவற்றை வாசிக்கிற எமக்கு ஒரு படிப்பினையாக 
அமையட்டும்‌. பெற்றோராகிய நாம்‌ மட்டும்‌ தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ வாழ்ந்தால்‌ 
போதாது, சிறு வயதுமுதல்‌ எமது பிள்ளைகளை தேவ பயத்தோடும்‌ பயபக்தியோடும்‌, 


67 


தேவ வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்தவர்களாய்‌ வளர்க்கவேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ 
அந்தோ! பரிதாபம்‌. 
“பிரம்பைக்‌ கையாடாதவன்‌ தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌, அவன்மேல்‌ 
அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்‌.”- நீதி .13: 24 
“பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ மதியீனம்‌ ஒட்டியிருக்கும்‌, அதைத்‌ தண்டனையின்‌ 
பிரம்பு அவனைவிட்டு அகற்றும்‌.”- நீதி 22: 15 


“பிள்ளையை தண்டியாமல்‌ விடாதே, அவனைப்‌ பிரம்பினால்‌ அடித்தால்‌ 
அவன்‌ சாகான்‌. நீ பிரம்பினால்‌ ௮வனை அடிக்கிறதினால்‌ பாதாளத்துக்கு அவன்‌ 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே.”- நீதி 23: 13-14 


“கர்த்தருக்குப்‌ பயப்படூுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌, அவருடைய 
கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும்‌ நற்புத தியுண்டு, அவர்‌ புகழ்ச்சி 
என்றைக்கும்‌ நிற்கும்‌.”- சங்‌, 111: 10 


“நீ உன வாலிபப்பிராயத்திலே உன்‌ சிருஷ்டிகரை நினை, தீங்குநாட்கள்‌ 
வராததற்குமுன்னும்‌, எனக்குப்‌ பிரியமானவைகளல்ல என்று நீ சொல்லும்‌ 
வருஷங்கள்‌ சேராததற்குமுனனும்‌, ...”- பிரசங்கி 12: 1 


“ ...இவ்விதமாய்‌ மண்ணானது தான்‌ முன்னிருந்த பூமிக்குத்‌ திரும்பி, ஆவி 
தன்னைத்‌ தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும்‌ போகாததற்கு முன்னும்‌, அவரை 
உன்‌ வாலிபப்பிராயத்திலே நினை.”- பிரசங்கி 12: 7 


“பிதாக்களே, நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கோபப்படூத்தாமல்‌, 
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ அவர்களை வளர்ப்பீர்களாக.”- 
எபேசியர்‌ 0: 4 


“பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றாருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படியுங்கள்‌, 
இது நியாயம்‌. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்‌, பூமியிலே உன்‌ வாழ்நாள்‌ 
நீடித்திருப்பதற்கும்‌ உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக 


என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாங்‌ கற்பனையாயிருக்கிறது.” எபேசியர்‌ (:1-3 
சவுல்‌ ராஜாவின்‌ பாவம்‌ 


சாமுவேல்‌ முன்னமே மரித்துப்போனான்‌, இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அவனுக்குத்‌ துக்கங்‌ கொண்டாடி, அவன்‌ ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
தேசத்தில்‌ இராதபடிக்குத்‌ துரத்தி விட்டான்‌. பெலிஸ்தர்‌ கூடிவந்து, சூநேமிலே 


பாளையமிறங்கினார்கள்‌. சவுலும்‌ இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ கூட்டினான்‌, அவர்கள்‌ 


68 


கில்போவாவிலே பாளயமிறங்கினார்கள்‌. சவுல்‌ பெலிஸ்தரின்‌ பாளயத்தைக்‌ 
கண்டபோது பயந்தான்‌, அவன்‌ இருதயம்‌ மிகவும்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருந்தது. 
சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்போது, கர்த்தர்‌ அவனுக்குச்‌ 
சொப்பனங்களினாலாவது, ஊரீமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது 


மறுஉத்தரவு அருளவில்லை. 
சவுல்‌ ராஜா அஞ்சனம்‌ பார்த்தான்‌ 


அப்பொழுது சவுல்‌ தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: அஞ்சனம்பார்க்கிற ஒரு 


ஸ்திரீயைத்‌ தேடுங்கள்‌, நான்‌ அவளிடத்தில்‌ போய்‌ விசாரிப்பேன்‌ என்றான்‌, அதற்கு 


அவனுடைய ஊழியக்காரர்‌: இதோ, எந்தோரில்‌ அஞ்சனம்பார்க்கிற ஒரு ஸ்திரீ 
இருக்கிறாள்‌ என்றார்கள்‌. அப்பொழுது சவுல்‌ வேஷம்‌ மாறி, வேறு வஸ்திரம்‌ 
தரித்துக்கொண்டு, அவனும்‌ அவனோடேகூட இரண்டூபேரும்‌ இராத்திரியிலே அந்த 
ஸ்திரீயினிடத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌, அவளை அவன்‌ நோக்கி: நீ அஞ்சனம்‌ 
பார்த்து எனக்குக்‌ குறிசொல்லி, நான்‌ உன்னிடத்தில்‌ சொல்லுகிறவனை எழும்பிவரச்‌ 
செய்‌ என்றான்‌. அதற்கு அந்த ஸ்திரீ: சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, தேசத்தில்‌ இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை 
நீர்‌ அறிவீரே, என்னைக்‌ கொன்றுபோடும்படி நீர்‌ என்‌ பிராணனுக்குக்‌ கண்ணி 
வைக்கிறது என்ன என்றாள்‌. அப்பொழுது சவுல்‌: இந்தக்‌ காரியத்திற்காக உனக்குப்‌ 
பொல்லாப்பு வராது என்பதைக்‌ கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டூ சொல்லுகிறேன்‌ 
என்று அவளுக்குக்‌ கர்த்தர்‌ மேல்‌ ஆணையிட்டான்‌. அப்பொழுது அந்த ஸ்திரீ: 
உமக்கு நான்‌ யாரை எழும்பிவரப்பண்ணவேண்டும்‌ என்றதற்கு, அவன்‌: சாமுவேலை 
எழும்பிவரப்பண்ணவேண்டும்‌ என்றான்‌, அந்த ஸ்திரீ சாமுவேலைக 
கண்டமாத்திரத்தில்‌ மகாசத்தமாய்க்‌ கூப்பிட்டு, சவுலை நோக்கி: ஏன்‌ என்னை 
மோசம்போக்கினீர்‌? நீர்‌ தான்‌ சவுலாச்சுதே எனறாள்‌. ராஜா அவளைப்‌ பார்த்து: 
நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான்‌. அதற்கு அந்த ஸ்திரீ: 
தேவர்கள்‌ பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதைக்‌ காண்கிறேன்‌ என்று சவுலுக்குச்‌ 
சொன்னாள்‌. அவருடைய ரூபம்‌ என்ன என்று அவளைக்‌ கேட்டான்‌. அதற்கு அவள்‌; 
சால்வையைப்‌ போர்த்துக்கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன்‌ எழும்பி 
வருகிறான்‌ என்றாள்‌, அதினாலே சவுல்‌ அவன்‌ சாமுவேல்‌ என்று அறிந்துகொண்டு, 
தரைமட்டும்‌ முகங்குனிந்து வணங்கினான்‌. சாமுவேல்‌ சவுலை நோக்கி: நீ என்னை 
எழும்பிவரப்பண்ணி, என்னைக்‌ கலைத்தது என்ன என்று கேட்டான்‌. அதற்குச்‌ 
சவுல்‌: நான்‌ மிகவும்‌ நெருக்கப்பட்டிருக்கிறேன்‌, பெலிஸ்தர்‌ எனக்கு விரோதமாய்‌ 
யுததம்பண்ணுகிறார்கள்‌, தேவனும்‌ என்னைக்‌ கைவிட்டார்‌, அவர்‌ 
தீர்க்கதரிசிகளினாலாவது, சொப்பனங்களினாலாவது எனக்கு மறுஉத்தரவு 
அருளுகிறதில்லை, ஆகையால்‌ நான்‌ செய்யவேண்டியதை நீர்‌ எனக்கு 
அறிவிக்கும்படிக்கு, உம்மை அழைப்பித்தேன்‌ என்றான்‌. 


69 


கர்த்தர்‌ சவுல்‌ ராஜாவை விட்டூ விலகினர்‌ 


அதற்குச்‌ சாமுவேல்‌: கர்த்தர்‌ உன்னைவிட்டு விலகி, உனக்குச்‌ சத்துருவாய்‌ 
இருக்கும்போது, நீ என்னிடத்தில்‌ கேட்பானேன்‌ ? கர்த்தர்‌ என்னைக்கொண்டு 
சொன்னபடியே செய்து முடித்து, ராஜ்ஜியத்தை உன கையிலிருந்து பறித்து, அதை 
உண்‌ தோழனாகிய தாவீதுக்குக்‌ கொடுத துவிட்டார்‌. ந கர்த்தருடைய 
சொற்கேளாமலும்‌, அமலேக்கின்மேல்‌ அவருக்கு இருந்த கோபத்தின்‌ உக்கிரத்தைத்‌ 
தீர்க்காமலும்‌ போனபடியினால்‌, கர்த்தர்‌ இன்றையதினம்‌ உனக்கு இந்தப்‌ 
பிரகாரமாகச்‌ செய்தார்‌. கர்த்தர்‌ உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும்‌ பெலிஸ்தர்‌ 
கையில்‌ ஒப்புக்‌ கொடுப்பார்‌, நாளைக்கு நீயும்‌ உன்‌ குமாரரும்‌ என்னோடிருப்பீர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பாளயத்தையும்‌ கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடூப்பார்‌ 
என்றான்‌, அந்தஷணமே சவுல்‌ நெடிதாங்கிடையாய்த்‌ தரையிலே விழுந்து, 
சாமுவேலின்‌ வார்த்தைகளினாலே மிகவும்‌ பயப்பட்டான்‌, அவன்‌ இராப்பகல்‌ முழுதும்‌ 
ஒன்றும்‌ சாப்பிடாதிருந்தபடியினால்‌, அவன்‌ பலவீனமாயிருந்தான்‌. அப்பொழுது 
அந்த ஸ்திரீ சவுலிடத்தில்‌ வந்து, அவன்‌ மிகவும்‌ கலங்கியிருக்கிறதைக்‌ கண்டு, 
அவனை நோக்கி: இதோ, உம்முடைய அடியாளாகிய நான்‌ உம்முடைய சொற்கேட்டூ, 
என்‌ பிராணனை என்‌ கையிலே பிடித்துக்கொண்டு, நீர்‌ எனக்குச்‌ சொன்ன 
உம்முடைய வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்தேன்‌, இப்பொழுது நீர்‌ உம்முடைய 
அடியாளுடைய சொல்லைக்‌ கேளும்‌, நான்‌ உமக்கு முன்பாகக்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
வைக்கிறேன்‌, அதைப்‌ புசிப்பீராக, அப்பொழுது நீர்‌ வழி நடந்து போகத்தக்க பெலன்‌ 
உமக்குள்‌ இருக்கும்‌ என்றாள்‌. அவனோ தட்டூுதல்பண்ணி, நான்‌ புசிக்கமாட்டேன்‌ 
என்றான்‌, ஆனாலும்‌ அவனுடைய ஊழியக்காரரும்‌ அந்த ஸ்திரீயும்‌ அவனை 
மிகவும்‌ வருந்திக்கொண்டதினால்‌, அவண்‌ அவர்கள்‌ சொற்கேட்டு, தரையிலிருந்து 
எழுந்திருந்து கட்டிலின்மேல்‌ உட்கார்ந்தான்‌. அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ கொழுத்த 
கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில்‌ இருந்தது, அதைத்‌ தீவிரமாய்‌ அடித்து, மா எடுத்துப்‌ 
பிசைந்து, அதைப்‌ புளிப்பில்லா அப்பங்களாகச்சுட்டு, சவுலுக்கும்‌ அவன்‌ 
ஊமழியக்காரர்களுக்கும்‌ முன்பாகக்‌ கொண்டுவந்து வைத்தாள்‌, அவர்கள்‌ புசித்து 
எழுந்திருந்து, அந்த இராத்திரியிலேயே புறப்பட்டுப்‌ போனார்கள்‌. 
சவுலின்‌ வீழ்ச்சி 

இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தமக்கொரு ராஜா வேண்டும்‌ என்று கேட்டபோது கர்த்தர்‌ 
அவர்கள்‌ விருப்பத்தின்படி சவுலைத தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகித்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மேல்‌ ராஜாவாக நியமித்தார்‌. ஆரம்பத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ராட்சிய பாரம்‌ செய்த சவுல்‌, காலப்போக்கில்‌ கர்த்தருக்குத்‌ தூரமானான்‌. 
அவனுக்கு உதவியாக இருந்த தாவீதின்‌ வெற்றிகளைக்‌ கண்டு அவன்மேல்‌ எரிச்சல்‌, 


பொறாமை கொண்டான்‌. தாவீதைக்‌ கொல்லுவதற்கும்‌ பல தடவை எத்தனித்தான்‌, 


70 


இப்படியாக சவுல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகினான்‌. அவனுடைய 
அபிஷேகத்தை இழந்தான்‌, கர்த்தர்‌ அவனைப்‌ புறக்கணித்தார்‌ அதன்‌ நிமித்தம்‌ 
சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்போது, கர்த்தர்‌ அவனுக்குச்‌ 
சொப்பனங்களினாலாவது, ஊரீமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது 
மறுஉத்தரவு அருளவில்லை, முடிவு அவன்‌ அஞ்சனம்பார்க்கப்‌ போனான்‌. 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்குத்‌ துரத்திய அதே சவுல்‌ ராஜா இப்போ அவர்களிடமே அவர்களைத்‌ 
தேடிப்போவது என்ன ஆச்சரியம்‌! ஏன்‌? காரணம்‌, அவன்‌ கர்த்தரிடமிருந்து விலகிப்‌ 
பின்வாங்கிப்‌ போய்விட்டான்‌. 

“கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டூ நீங்கினார்‌, கர்த்தரால்‌ வரவிடப்பட்ட ஒரு 
பொல்லாதஆவி அவனைக்‌ கலங்கப்பண்ணிக்கொண்டிருந்தது.”- 
1 சாமுவேல்‌ 1; 14 


இன்றைக்கும்‌ இரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகத்தைப்பெற்ற 
அனேக கிறிஸ்தவர்கள்‌, எரிச்சல்‌, பொறாமை, இறுமாப்பு, பெருமை, கோபம்‌ போன்ற 
பாவங்களுக்கு அடிமைகளாகி தாம்‌ பெற்ற அபிஷேகத்தையும்‌ இரட்சிப்பையும்‌ 
இழந்துபோகிற நிலைமைகளை நாம்‌ காணக்கூடியதாய்‌ இருக்கிறது. அதுமட்டுமல்ல, 
சில கிறிஸ்தவர்கள்‌ நாள்‌ நேரம்‌ பார்ப்பதிலும்‌, மந்திரம்‌ மாந்திரீகம்‌, பில்லி சூனியம்‌, 
போண்ற பிசாசின்‌ செயற்பாடுகளை நாடூவதும்‌, வார பலன்‌, கைரேகை பார்ப்பதிலும்‌, 
Astrology, Numerology போன்றவற்றில்‌ நம்பிக்கை வைத்து நடப்பதையும்‌ இன்றும்‌ 


காணலாம்‌, 


இவை அனைத்திற்கும்‌ காரணம்‌, மனிதன்‌ கடவுளையும்‌ அவருடைய 
மகத்துவங்களையும்‌ அவர்‌ மனிதனமேல்‌ வைத்திருக்கும்‌ மகா பெரும்‌ அன்பையும்‌, 
இரக்கத்தையும்‌, தயவையும்‌, அவருடைய நோக்கத்தையும்‌ சரியாக அறியாததே, 
எனவே கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள்‌. 


தாவீது ராஜாவின்‌ பாவம்‌ 


ராஜாக்கள்‌ யுத்தத்துக்குப்‌ புறப்படுங்காலம்‌ வந்தபோது, தாவீது யோவாபையும்‌, 
அவனோடேகூடத தன்‌ சேவகரையும்‌, இஸ்ரவேல்‌ அனைத்தையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரை அழிக்கவும்‌, ரப்பாவை முற்றிக்கை போடவும்‌ அனுப்பினான்‌. தாவீதோ 
எருசலேமிலே இருந்துவிட்டான்‌. ஒருநாள்‌ சாயங்காலத்தில்‌ தாவீது தன்‌ 
படுக்கையிலிருநது எழுந்து, அரமனை உப்பரிகையின் மேல்‌ உலாத்திக்‌ 
கொண்டிருந்தபோது, ஸ்நானம்பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின்‌ மேலிருந்து 
கண்டான்‌, அந்த ஸ்திரீ வெகு செளந்தரவதியாயிருந்தாள்‌, அப்பொழுது தாவீது, 
அந்த ஸ்திரீ யார்‌ என்று விசாரிக்க ஆள்‌ அனுப்பினான்‌, அவள்‌ எலியாமின்‌ 
குமாரத்தியும்‌, ஏத்தியனான உரியாவின்‌ மனைவியுமாகிய பத்சேபாள்‌ என்றார்கள்‌. 

71 


கண்களின்‌ இச்சையும்‌ மாமிசத்தின்‌ இச்சையும்‌ 

அப்பொழுது தாவீது ஆள்‌ அனுப்பி அவளை அழைத்து வரச்‌ சொன்னான்‌, 
அவள்‌ அவனிடத்தில்‌ வந்தபோது, அவளோடே சயனித்தான்‌, பிற்பாடு அவள்‌ தன்‌ 
துட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக்கொண்டூ தன்‌ வீட்டுக்குப்‌ போனாள்‌. அந்த ஸ்திரீ 
கர்ப்பம்‌ தரித்து, தான்‌ கர்ப்பவதியென்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள்‌ 
அனுப்பினாள்‌, அப்பொழுது தாவீது: ஏத்தியனாகிய உரியாவை எனனிடத்தில்‌ 


அனுப்பு என்று யோவாபினண்டைக்கு ஆள்‌ அனுப்பினான்‌, அப்படியே யோவாப்‌ 
உரியாவைத்‌ தாவீதினிடத்திற்கு அனுப்பினான்‌. உரியா அவனிடத்தில்‌ வந்தபோது, 
தாவீது அவனைப்‌ பார்தது: யோவாப்‌ சுகமாயிருக்கிறானா, ஜனங்கள்‌ 
சுகமாயிருக்கிறார்களா, யுத்தத்தின்‌ செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான்‌. 
பின்பு தாவீது உரியாவை நோக்கி: நீ உன வீட்டிற்குப்‌ போய்‌, பாதசுத்தி செய்‌ 
என்றான்‌. உரியா ராஜ அரமனையிலிருந்து புறப்பட்டபோது, ராஜாவினிடத்திலிருந்து 
உச்சிதமான பதார்த்தங்கள்‌ அவன்‌ பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும்‌ உரியா 
தன்‌ வீட்டுக்குப்‌ போகாமல்‌, ராஜ அரமனையின்‌ வாசலிலே தன்‌ ஆண்டவனுடைய 
எல்லாச்‌ சேவகரோடுூங்கூடப்‌ படூத்துக்கொண்டிருந்தான்‌. உரியா தன்‌ வீட்டிற்குப்‌ 
போகவில்லையென்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது, தாவீது உரியாவை நோக்கி: 
நீ பயணத்திலிருந்து வந்தவன்‌ அல்லவா, நீ உன்‌ வீட்டிற்குப்‌ போகாதிருக்கிறது 
என்ன என்று கேட்டான்‌. உரியா தாவீதை நோக்கி: பெட்டியும்‌ இஸ்ரவேலும்‌ யூதாவும்‌ 
கூடாரங்களிலே தங்கி, என்‌ ஆண்டவனாகிய யோவாபும்‌ என்‌ ஆண்டவனின்‌ 
சேவகரும்‌ வெளியிலே பாளயமிறங்கியிருக்கையில்‌, நான்‌ புசிக்கிறதற்கும்‌ 
குடிக்கிறதற்கும்‌ என்‌ மனைவியோடே சயனிக்கிறதற்கும்‌, என்‌ வீட்டிற்குள்‌ 
பிரவேசிப்பேனா? நான்‌ அப்படிச்‌ செய்கிறதில்லை என்று உம்முடையபேரிலும்‌ 
உம்முடைய ஆத்துமாவின்பேரிலும்‌ ஆணையிட்டுச்‌ சொல்கிறேன்‌ என்றான்‌. 
அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி: இன்றைக்கும்‌ நீ இங்கேயிரு. நாளைக்கு 
உன்னை அனுப்பிவிடுவேன்‌ என்றான்‌, அப்படியே உரியா அன்றும்‌ மறுநாளும்‌ 
எருசலேமிலே இருந்தான்‌. தாவீது அவனைத்‌ தனக்கு முன்பாகப்‌ புசித்துக்‌ 
குடிக்கிறதற்கு அழைத்து, அவனை வெறிக்கப்பண்ணினான்‌, ஆனாலும்‌ அவன்‌ 
தன்‌ வீட்டுக்குப்‌ போகாமல்‌, சாயங்காலத்திலே தன்‌ ஆண்டவனின்‌ சேவகரோடே 
தன்‌ படூக்கையிலே படூத்துக்‌ கொண்டான்‌, 


தாவீது உரியாவை கொல்லத்‌ திட்டம்‌ 


காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி, உரியாவின்‌ கையில்‌ 
கொடூத்து அனுப்பினான்‌. அந்த நிருபத்திலே: மும்முரமாய்‌ நடக்கிற போர்முகத்திலே 
நீங்கள்‌ உரியாவை நிறுத்தி, அவன்‌ வெட்டுண்டு சாகும்படிக்கு, அவனை விட்டுப்‌ 


பின்‌ வாங்குங்கள்‌ என்று எழுதியிருந்தான்‌. அப்படியே யோவாப்‌ அந்தப்‌ 


72 


பட்டணத்தைச்‌ சூழக்‌ காவல்போட்டிருக்கையில்‌ பராக்கிரமசாலிகள்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று தான்‌ அறிந்த இடத்தில்‌ உரியாவை நிறுத்தினான்‌. பட்டணத்து மனுஷர்‌ 
புறப்பட்டுவந்து யோவாப்போடே யுத்தம்பண்ணுகையில்‌, தாவீதின்‌ சேவகராகிய 
ஜனத்தில்‌ சிலர்‌ பட்டார்கள்‌, ஏத்தியனாகிய உரியாவும்‌ செத்தான்‌. அப்பொழுது 


யோவாப்‌ அந்த யுத்தத்தின்‌ செய்திகளையெல்லாம்‌ தாவீதுக்கு அறிவிக்க ஆள்‌ 
அனுப்பி, தான்‌ அனுப்புகிற ஆளை நோக்கி: நீ யுத்தத்தின்‌ செய்திகளையெல்லாம்‌ 
ராஜாவுக்குச்‌ சொல்லித்‌ தூர்ந்தபோது, ராஜாவுக்குக்‌ கோபம்‌ எழும்பி, அவர்‌: நீங்கள்‌ 
பட்டினத்திற்கு இத்தனை கிட்டப்‌ போய்‌ யுத்தம்பண்ணவேண்டியது என்ன? 
அலங்கததில்‌ நின்று எய்வார்கள்‌ எனறு உங்களுக்குத்‌ தெரியாதா ? 
எருப்பேசேத்தின்‌ குமாரன்‌ அபிமெலேக்கைக்‌ கொன்றது யார்‌? தேபேசிலே ஒரு 
பெண்பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்லின்‌ துண்டை அவன்மேல்‌ 
போட்டதினால்‌ அல்லவோ அவன்‌ செத்தான்‌, நீங்கள்‌ அலங்கத்திற்கு இத்தனை 
கிட்டப்போனது என்ன என்று உன்னோடே சொன்னால்‌, அப்பொழுது நீ, உம்முடைய 
சேவகனாகிய உரியா என்னும்‌ ஏத்தியனும்‌ செத்தான்‌ என்று சொல்‌ என்றான்‌. 
அந்த ஆள்‌ போய்‌, உட்பிரவேசித்து, யோவாப்‌ தன்னிடத்தில்‌ சொல்லியனுப்பின 
செய்திகளையெல்லாம்‌ தாவீதுக்கு அறிவித்து, தாவீதைப்‌ பார்த்து: அந்த மனுஷர்‌ 
கைமிஞ்சி, அவர்கள்‌ வெளியே எங்களுக்கு எதிராகப்‌ புறப்பட்டு வந்தபோது, நாங்கள்‌ 
பட்டணவாசல்மட்டும்‌ அவர்களைத்‌ துரத்தினோம்‌. அப்பொழுது வில்வீரர்‌ 
அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின்‌ மேல்‌ எய்ததினால்‌, ராஜாவின்‌ சேவகரில்‌ 
சிலர்‌ செத்தார்கள்‌, உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும்‌ ஏத்தியனும்‌ 
செத்தான்‌ என்றான்‌. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி: நீ 
யோவாபினிடத்தில்‌ போய்‌ இந்தக்‌ காரியத்தைப்பற்றி விசாரப்பட வேண்டாம்‌, பட்டயம்‌ 
ஒருவேளை ஒருவனையும்‌, ஒருவேளை மற்றொருவனையும்‌ பட்சிக்கும்‌, நீ யுத்தத்தைப்‌ 
பலக்கப்பண்ணி, பட்டணத்தை இடித்துப்போடு என்று அவனுக்குத்‌ திடஞ்சொல்‌ 
என்றான்‌. தன்‌ புருஷனாகிய உரியா செத்தான்‌ என்று அவண்‌ மனைவி 
கேள்விப்பட்டபோது, அவள்‌ தன்‌ நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள்‌. துக்க 
நாள்‌ சென்றபின்பு, தாவீது அவளை அழைத்தனுப்பி, தன்‌ வீட்டிலே 


சேர்த்துக்கொண்டான்‌, அவள்‌ அவனுக்கு மனைவியாகி, அவனுக்கு ஒரு குமாரனைப்‌ 


பெற்றாள்‌. தாவீது செய்த இந்தக்‌ காரியம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாததாயிருந்தது. 
பாவம்‌ பக்திமானையும்‌ விட்டுவைக்வில்லை 

தன்‌ குடும்பத்தில்‌ சிறியவனாக தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்த தாவீதை தேவன்‌ தமது அனாதி தூர்மானத்தின்படி பெயர்‌ 


சொல்லி அழைத்து சாமுவேல்‌ தீர்க்கதரிசி மூலம்‌ அபிஷேகித்தார்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தாவீதின்மேல்‌ இருந்தபடியால்‌ அவன்‌ பலத்த காரியங்களை 


73 


நடப்பித்தான்‌. அவன்‌ தன தகப்பனுடைய ஆடுகளை மேய்ததுக 
கொண்டிருக்கிறபோது, ஒருவிசை ஒரு சிங்கமும்‌, ஒருவிசை ஒரு கரடியும்‌ வந்து, 
மந்தையிலிருக்கிற ஒரு ஆட்டைப்‌ பிடித்துக்கொண்டது. அதைத்‌ தொடர்ந்துபோய்‌, 
அதை அடித்து, அதை அதின்‌ வாய்க்குத்‌ தப்புவித்தான்‌, அது அவன்மேல்‌ 
பாய்ந்தபோது, அவண்‌ அதின்‌ தாடியைப்‌ பிடித்து,அதை அடித்துக்‌ கொன்றான்‌. 
அது மட்டுமல்ல, சவுல்‌ ராஜாவும்‌ அவன்‌ படைபலமும்‌ அவர்களை எதிர்த்து நின்ற 
கோலியாத்‌ என்னும்‌ பெலஸ்தரின்‌ வீரனுக்குப்‌ பயந்து கலங்கி நின்றபோது, தாவீது 
அந்த ராட்சதனை ஒரு கவணினாலும்‌ ஒரு கல்லினாலும்‌ பெலிஸ்தனை 
மேற்கொண்டு, அவனை மடங்கடித்து, அவனைக்‌ கொன்று போட்டான்‌, தாவீதின்‌ 
கையில்‌ பட்டயம்‌ இல்லாதிருந்தது. ஆகையால்‌ தாவீது பெலிஸ்தனண்டையில்‌ ஓடி 
அவனமேல்‌ நின்று, அவன பட்டயத்தை எடுத்து, அதை அதின்‌ உறையிலிருந்து 
உருவி, அவனைக்‌ கொன்று, அதினாலே அவன்‌ தலையை வெட்டிப்போட்டான்‌, 
அப்பொழுது தங்கள்‌ வீரன்‌ செத்துப்போனான்‌ என்று பெலிஸ்தர்‌ கண்டு, 
ஓடிப்போனார்கள்‌. இப்படியாக தேவ பலத்தோடூ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ஜெயத்தை 
பெற்றுக்‌ கொடூத்து, கடைசியில்‌ தேவ சித்தப்படி இஸரவேல்‌ தேசத்தின்‌ ராஜாவான 
தாவீது, ஒரு பெண்ணைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ மோகங்கொண்டு, மாற்றான்‌ 
மனைவியை அவள்‌ கணவனைக்‌ கொன்று, அவளைத்‌ தன்‌ வசமாக்கிக்கொண்ட 
நடவடிக்கைகள்‌ எவ்வளவு கேவலமானதும்‌ கீழ்த்தரமுமான செயலாகக்‌ 


காணப்படுகிறது. 


அன்று மட்டுமல்ல இன்றும்‌ அநேக நீதிமான்கள்‌ இப்பேற்பட்ட இச்சையான 
பாவங்களுக்கு இடங்கொடுத்து கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்ப்‌ போன பல சம்பவங்களை 
நாம்‌ அறியக்கூடியதாய்‌ இருக்கிறது. 


காம இச்சை எதையும்‌ செய்யத்‌ தூண்டலாம்‌ 


கர்த்தர்‌ நாத்தானைத்‌ தாவீதினிடத்தில்‌ அனுப்பினார்‌, இவன்‌ அவனிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, நான்‌ உன்னை இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக அபிஷேகம்பண்ணி, 
உனனைச்‌ சவுலின்‌ கைக்குத்‌ தப்புவித்து, உன்‌ ஆண்டவனுடைய வீட்டை உனக்குக்‌ 
கொடுத்து, உன்‌ ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும்‌ உன மடியிலே தந்து, இஸ்ரவேல்‌ 
வம்சததையும்‌, யூதா வம்சததையும்‌ உனக்குக்‌ கையளிததேன, இது 
போதாதிருந்தால்‌, இன்னும்‌ உனக்கு வேண்டியதைத்‌ தருவேன்‌. கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பான இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்து, அவருடைய வார்த்தையை 
நீ அசட்டைபண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால்‌ மடிவித்து, 
அவன்‌ மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்‌ கொண்டு, அவனை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டயத்‌ தாலே கொன்றுபோட்டாய்‌, இப்போதும்‌ ந என்னை 
அசட்டைபண்ணி, ஏத்தியனாகிய உரியாவின்‌ மனைவியை உனக்கு மனைவியாக 

74 


எடுூத்துக்கொண்டபடியினால்‌, பட்டயம்‌ என்றென்றைக்கும்‌ உன வீட்டைவிட்டு 
விலகாதிருக்கும்‌. கர்த்தர்‌ சொல்கிறது என்னவென்றால்‌, இதோ, நான்‌ உன்‌ வீட்டிலே 
பொல்லாப்பை உன்மேல்‌ எழும்பப்பண்ணி, உன்‌ கண்கள்‌ பார்க்க, உன்‌ ஸ்திரீகளை 
எடுத்து, உனக்கு அடூத்தவனுக்குக்‌ கொடுப்பேன்‌, அவன்‌ இந்தச்‌ சூரியணுடைய 
வெளிச்சத்திலே உன்‌ ஸ்திரீகளோடே சயனிப்பான்‌. நீ ஒளிப்பிடத்தில்‌ அதைச்‌ 
செய்தாய்‌, நானோ இந்தக்‌ காரியத்தை இஸ்ரவேலர்‌ எல்லாருக்கு முன்பாகவும்‌, 
சூரியனுக்கு முன்பாகவும்‌ செய்விப்பேன்‌ என்றார்‌ என்று சொனனான்‌. அப்பொழுது 
தாவீது நாத்தானிடத்தில்‌: நான்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்‌ செய்தேன்‌ 


என்றான்‌, நாத்தான்‌ தாவீதை நோக்கி: நீ சாகாதபடிக்கு, கர்த்தர்‌ உன்‌ பாவம்‌ 


நீங்கச்‌ செய்தார்‌. 


தாவீது தன்‌ குற்றத்தை ஒப்புக்கொண்டான்‌ 
மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொண்டான்‌ 

தாவீது ராஜாவின்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம்‌ 
என்னவெனில்‌, அவன்‌ தான்‌ செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு, “கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்று அறிக்கையிட்டான்‌ அதனால்‌ அவன்‌ 
கர்த்தரிடம்‌ மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. இதைத்தான்‌ கடவுள்‌ இணறும்‌ 
எம்மிடத்தில்‌ எதிர்பார்க்கிறார்‌, பாவத்திலே நாம்‌ தொடர்ந்து வாழாதபடி எமது 
பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு எமது பாவங்களுக்காக சிலுவையில்‌ இரத்தம்‌ 
சிந்தி, மரித்து உயிர்த்து இன்றும்‌ ஜீவிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவிடம்‌ அறிக்கை 
செய்வோமானால்‌, அவர்‌ எமது பாவங்களை மன்னித்து மீண்டும்‌ எம்மை 
பரிசுத்தத்தில்‌ வழி நடத்த ஆவலாய்‌ இருக்கிறார்‌, அன்று தாவீதை வழிநடத்திய 
அதே தேவன்‌ எம்மையும்‌ நடத்தப்‌ போதுமானவராய்‌ இருக்கிறார்‌. 


“தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌, அவைகளை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌.”- நீதி, 26:13 


“நான்‌ என்‌ அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை உமக்கு 
அறிவித்தேன்‌, என்‌ மீறுதல்களைக்‌ கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌, தேவரீர்‌ 
என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை மனனித்தர்‌.”- சங்‌, 32: 5 


“நமக்குப்‌ பாவமில்லையென போமானால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. நம்முடைய பாவங்களை 
நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும்‌ 
நக்கி நம்மைச்‌ சுததிகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌.”- 1 யோவான்‌ 1; 8-9 


75 


தாவீதின்‌ குமாரன்‌ அம்னோன்‌ மோகங்கொண்டான்‌ 
பாவம்‌ செய்தான்‌ 


தாவீதின்‌ குமாரனாகிய அப்சலோமுக்குத தாமார்‌ என்னும்‌ பேருள்ள 
சவுந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள்‌, அவள்மேல்‌ தாவீதின்‌ குமாரன்‌ 
அம்னோன்‌ மோகங்கொண்டான்‌. தன்‌ சகோதரியாகிய தாமரின்‌ நிமித்தம்‌ 
ஏக்கங்கொண்டூ வியாதிப்பட்டான்‌, அவள்‌ கன்னியாஸ்திரீயாயிருந்தாள்‌ , அவளுக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்ய, அம்னோனுக்கு வருத்தமாய்க்‌ கண்டது. அம்னோனுக்கு 
தாவீதுடைய தமையன்‌ சிமியாவின்‌ குமாரனாகிய யோனதாப்‌ என்னும்‌ பேருள்ள 
ஒரு சிநேகிதன்‌ இருந்தான்‌ அந்த யோனதாப்‌ மகா தந்திரவாதி, அவன்‌ இவனைப்‌ 
பார்த்து: ராஜகுமாரனாகிய ந, நாளுக்குநாள்‌ எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்‌, 
எனக்குச்‌ சொல்லமாட்டாயா என்றான்‌. அதற்கு அம்னோன்‌: என்‌ சகோதரன்‌ 
அப்சலோமின்‌ சகோதரியாகிய தாமாரின்மேல்‌ நான்‌ ஆசை வைத்திருக்கிறேன்‌ 


என்றான்‌. 
மகா தந்திரவாதி யோனதாப்பின்‌ துர்‌ ஆலோசனை 


அப்பொழுது யோனதாப்‌ அவனைப்‌ பார்த்து: ந வியாதிக்காரனைப்போல 
உன்‌ படுக்கையின்மேல்‌ படுத்துக்கொள்‌, உன்னைப்‌ பார்க்கிறதற்கு உன்‌ தகப்பனார்‌ 
வரும்‌ போது, நீ, என்‌ சகோதரியாகிய தாமார்‌ வந்து, எனக்குப்‌ போஜனம்‌ கொடுத்து, 
அவள்‌ கையினாலே சாப்பிடூம்படிக்கு நான்‌ பார்க்க, என்‌ கண்களுக்கு முன்பாகச்‌ 
சமைக்கும்படி தயவுசெய்யவேண்டும்‌ என்று சொல்‌ என்றான்‌. அப்படியே அம்னோன்‌ 
வியாதிக்காரனைப்போல்‌ படுத்துக்கொண்டு, ராஜா தன்னைப்‌ பார்க்கவந்தபோது, 
ராஜாவை நோக்கி: என்‌ சகோதரியாகிய தாமார்‌ வந்து நான்‌ அவள்‌ கையினாலே 
சாப்பிடும்படிக்கு, எண்‌ கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களைப்‌ 
பண்ணும்படிக்கு உத்தரவு கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது தாவீது: 
வீட்டுக்குத்‌ தாமாரிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, நீ உன்‌ சகோதரனாகிய அம்னோன்‌ 
வீட்டுக்குப்போய்‌, அவனுக்குச்‌ சமையல்‌ பண்ணிக்கொடு என்று சொல்லச்‌ 
சொனனான்‌. தாமார்‌ தன்‌ சகோதரியாகிய அம்னோன்‌ படுத்துக்கொண்டிருக்கிற 
வீட்டுக்குப்‌ போய்‌, மாவெடுத்துப்‌ பிசைந்து, அவன்‌ கண்களுக்கு முன்பாகத்‌ தட்டி, 
பணியாரங்களைச்‌ சட்டு; சட்டியை எடுத்து, அவனுக்கு முன்பாக அவைகளை 
வைத்தாள்‌, ஆனாலும்‌ அவன்‌ சாப்பிடமாட்டேன்‌ என்றான்‌, பின்பு அம்னோன்‌: 
எல்லாரும்‌ என்னைவிட்டு வெளியே போகட்டும்‌ என்றான்‌, எல்லாரும்‌ அவனை 
விட்டு வெளியே போனார்கள்‌. அப்பொழுது அம்னோன்‌ தாமாரைப்‌ பார்த்து: நான்‌ 
உன்‌ கையினாலே சாப்பிடும்படிக்கு, அந்தப்‌ பலகாரத்தை அறை வீட்டிலே 
கொண்டூவா எனறான்‌, அப்படியே தாமார்‌ தான்‌ செய்த பணியாரங்களை 


அறைவீட்டில்‌ இருக்கிற தன்‌ சகோதரனாகிய அம்னோனிடத்தில்‌ கொண்டு போனாள்‌. 


76 


அவன்‌ சாப்பிடும்படிக்கு அவள்‌ அவைகளைக்‌ கிட்ட கொண்டுவருகையில்‌, அவன்‌ 
அவளைப்‌ பிடித்து, அவளைப்‌ பார்த்து: என்‌ சகோதரியே, நீ வந்து என்னோடே 


சயனி எனறான்‌. அதற்கு அவள்‌: வேண்டாம்‌, என்‌ சகோதரனே, என்னை 


அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படிச்‌ செய்யத்‌ தகாது. 


மதிகேடான காரியத்தைச்‌ செய்தான்‌ 


இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தைச்‌ செய்ய வேண்டாம்‌. நான்‌ என்‌ 
வெட்கத்தோடே எங்கே போவேன்‌? நீயும்‌ இஸ்ரவேலிலே மதி கெட்டவர்களில்‌ 
ஒருவனைப்‌ போல ஆவாய்‌, இப்போதும்‌ நீ ராஜாவோடே பேசு, அவர்‌ என்னை 
உனக்குத்‌ தராமல்‌ மறுக்கமாட்டார்‌ என்றாள்‌. அவன்‌ அவள்‌ சொல்லைக்‌ 


கேட்கமாட்டேன்‌ என்று அவளைப்‌ பலவந்தமாய்ப்‌ பிடித்து, அவளோடே சயனித்து, 


அவளைக்‌ கற்பழித்தான்‌. பிற்பாடு அம்னோன்‌ அவளை மிகவும்‌ வெறுத்தான்‌, அவன்‌ 


அவளை விரும்பின விருப்பத்தைப்‌ பார்க்கிலும்‌, அவளை வெறுத்த வெறுப்பு 
அதிகமாயிருந்தது. ஆகையால்‌: நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன்‌ அவளோடே 
சொன்னான்‌. அப்பொழுது அவள்‌: நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தைப்‌ 
பார்க்கிலும்‌, இப்பொழுது என்னைத்‌ துரத்திவிடூகிற அந்த அநியாயம்‌ 
கொடூமையாயிருக்கிறது என்றாள்‌, ஆனாலும்‌ அவன்‌ அவள்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லாமல்‌, தன்னிடத்தில்‌ சேவிக்கிற தன்‌ வேலைக்காரனைக்‌ கூப்பிட்டு: நீ 
இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி, கதவைப்‌ பூட்டு என்றான்‌. அப்படியே 
அவனிடத்தில்‌ சேவிக்கிறவன்‌ அவளை வெளியே தள்ளி, கதவைப்‌ பூட்டினான்‌, 
அவள்‌ பலவர்ணமான வஸ்திரத்தை உடூததிக்கொண்டிருந்தாள, 
ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள்‌ இப்படிக்கொத்த சால்வைகளைத்‌ தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. அப்பொழுது தாமார்‌: தண்‌ தலையின்மேல்‌ சாம்பலை வாரிப்‌ 
போட்டுக்கொண்டு, தான்‌ தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தைக்‌ கிழித்து, தன்‌ 
கையைத்‌ தன்‌ தலைமேல்‌ வைத்து, சத்தமிட்டு அழுதுகொண்டுபோனாள்‌. அப்பொழுது 
அவள்‌ சகோதரனாகிய அப்சலோம்‌ அவளைப்‌ பார்த்து: உன்‌ சகோதரனாகிய 
அம்னோன்‌ உன்னோடிருந்தானோ? இப்போதும்‌ என்‌ சகோதரியே, நீ மவுனமாயிரு, 
அவன்‌ உன்னுடைய சகோதரன்‌, இந்தக்‌ காரியத்தை உன்‌ மனதிலே வைக்காதே 
என்றான்‌, அப்படியே தாமார்‌ தன்‌ சகோதரனாகிய அப்சலோமின வீட்டில்‌ தனித்துக்‌ 
கிலேசப்பட்டுக்கொண்டிருந்தாள்‌. தாவீதுராஜா இந்தச்‌ செய்திகளையெல்லாம்‌ 
கேள்விப்பட்டபோது, வெகு கோபமாயெரிந்தான்‌. 


தாமார்‌ நிமித்தம்‌ அப்சலோம்‌ அம்னோனைப்‌ பகைத்தான்‌ 


அப்சலோம்‌ அம்னோனோடே நன்மையாகிலும்‌ திமையாகிலும்‌ பேசவில்லை, 
தன்‌ சகோதரியாகிய தாமாரை அம்மோன்‌ கற்பழித்த காரியத்தினிமித்தம்‌ அப்சலோம்‌ 
அவனைப்‌ பகைத்தான்‌. இரண்டு வருஷம்‌ சென்றபின்பு, அப்சலோம்‌ எப்பிராயீமுக்குச்‌ 


77 


சமீபமான பாலாத்சோரிலே ஆட்களை வைத்து, ஆடுகளை மயிர்‌ கத்தரிக்கிற 
வேலையில்‌ இருந்தான்‌, அங்கே ராஜகுமாரர்‌ எல்லாரையும்‌ விருந்துக்கு அழைத்தான்‌. 
அவன்‌ ராஜாவினிடத்தில்‌ போய்‌, ஆட்களை வைத்து ஆடூகளை மயிர்க்கத்தரிக்கிறேன்‌, 
ராஜாவும்‌ அவருடைய ஊழியக்காரரும்‌ உமது அடியானோடே வரும்படி 
வேண்டிக்கொள்கிறேன்‌ எனறான்‌. ராஜா அப்சலோமைப்‌ பார்த்து: அப்படி வேண்டாம்‌, 
மகனே, நாங்கள்‌ எல்லாரும்‌ வருவோமாகில்‌ உனக்கு வெகு செலவுண்டாகும்‌ 
என்றான்‌. அவனை வருந்திக்‌ கேட்டாலும்‌, அவன்‌ போக மனதில்லாமல்‌, அவனை 
ஆசீர்வதித்தான்‌. அப்பொழுது அப்சலோம்‌: அது கூடாதிருந்தால்‌, என்‌ 
சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோடே வரும்படி அவனுக்கு உத்தரவு 
செய்யும்‌ என்றான்‌. அதற்கு ராஜா: அவண்‌ உன்னோடே வரவேண்டியது என்ன 
என்றான்‌. அப்சலோம்‌ பின்னையும்‌ அவனை வருந்திக்‌ கேட்டுக்கொண்டபடியினால்‌, 
அவண்‌ அம்னோனையும்‌, ராஜாவின்‌ குமாரர்‌ அனைவரையும்‌ அவனோடே 


போகவிட்டான்‌. 
அப்சலோம்‌ அம்னோனை கொல்லுவித்தான்‌ 
அப்சலோம்‌ தன்‌ வேலைக்காரரை நோக்கி: அம்னோன்‌ திராட்சரசம்‌ குடித்துக்‌ 


களித்திருக்கும்‌ சமயத்தை நன்றாய்ப்‌ பார்த்திருங்கள்‌, அப்பொழுது நான்‌: 
அம்னோனை அடியுங்கள்‌ என்று சொல்லுவேன்‌, உடனே நங்கள்‌ பயப்படாமல்‌ 


அவனைக்‌ _ கொன்றுபோடுங்கள்‌, நான அல்லவோ அதை உங்களுக்குக்‌ 


கட்டளையிடுகிறேன்‌, திடன்கொண்டு தைரியமாயிருங்கள்‌ என்று சொல்லியிருந்தான்‌. 
அப்சலோம்‌ கற்பித்தபடியே அப்சலோமின்‌ வேலைக்காரர்‌ அம்னோனுக்குச்‌ 
செய்தார்கள்‌, அப்பொழுது ராஜகுமாரர்‌ எல்லாரும்‌ எழுந்திருந்து, அவரவர்‌ தம்தம்‌ 
கோவேறு கழுதையினமேல்‌ ஏறி ஓடிப்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ வழியில்‌ 
இருக்கிறபோதே , அப்சலோம்‌ ராஜகுமாரரையெல்லாம்‌ அடித்துக்‌ கொன்றுபோட்டான்‌, 
அவர்களில்‌ ஒருவரும்‌ மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய்‌, தாவீதுக்குச்‌ செய்தி 
வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து, தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
தரையிலே விழுந்துகிடந்தான்‌, அவண்‌ ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித துக்கொண்டு நின்றார்கள்‌. அப்பொழுது தாவீதின்‌ 
தமையனாகிய சிமியாவின்‌ குமாரன்‌ யோனதாப்‌ வந்து: ராஜகுமாரரான 
வாலிபரையெல்லாம்‌ கொன்றுபோட்டார்கள்‌ என்று என்‌ ஆண்டவன்‌ 
நினைக்கவேண்டாம்‌ அம்னோன்‌ மாத்திரம்‌ செத்துப்போனான்‌, அவன்‌ தன்‌ 
சகோதரியாகிய தாமாரைக்‌ கற்பழித்த நாள்முதற்கொண்டு, அது அப்சலோமின்‌ 
நெஞ்சில்‌ இருந்தது. இப்போதும்‌ ராஜகுமாரர்கள்‌ எல்லாரும்‌ செத்தார்கள்‌ என்கின்ற 
பேச்சை ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம்‌, 
அம்னோன்‌ ஒருவனே செத்தான்‌ எனறான்‌, அப்சலோம்‌ ஓடிப்‌ போனான்‌. ஜாமக்காரச்‌ 


சேவகன்‌ தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ பார்த்தபோது, இதோ, அநேகம்‌ ஜனங்கள்‌ 


78 


தனக்குப்‌ பின்னாலே மலை ஓரமாய்‌ வருகிறதைக்‌ கண்டான்‌. அப்பொழுது யோனதாப்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: இதோ, ராஜகுமாரர்‌ வருகிறார்கள்‌, உமது அடியேன்‌ 
சொன்னபடியே ஆயிற்று என்றான்‌. அவன்‌ பேசி முடிந்தபோது, ராஜகுமாரர்‌ வந்து, 
சத்தமிட்டு அழுதார்கள்‌, ராஜாவும்‌ அவனுடைய எல்லா ஊமழியக்காரரும்‌ மிகவும்‌ 
புலம்பி அழுதார்கள்‌. அப்சலோமோ அம்மியூதின்‌ குமாரனாகிய தல்மாய்‌ என்னும்‌ 
கேசூரின்‌ ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனான்‌, தாவீது தினந்தோறும்‌ தன்‌ 
குமாரனுக்காகத்‌ துக்கித்துக்‌ கொண்டிருந்தான்‌. அப்சலோம்‌ கேசூருக்கு ஓடிப்போய்‌, 
அங்கே மூன்று வருஷம்‌ இருந்தான்‌. 


சங்கிலித்‌ தொடர்போல்‌ பாவம்‌ தொடர்கிறது 


மேலே கொடுக்கப்பட்ட சம்பவத்தில்‌ காம இச்சையும்‌, கற்பழிப்பும்‌, கொலையும்‌ 


சங்கிலித்‌ தொடர்போல நடைபெற்றிருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. அம்னோன்‌ தாமார்மேல்‌ 
மோகங்கொண்டான்‌ ஆனால்‌ அவளுக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய, அம்னோனுக்கு 
வருத்தமாய்க்‌ கண்டது. அவனுடைய சிநேகிதனான யோனதாப்‌ கொடுத்த தூர்‌ 


ஆலோசனை தாமார்மேல்‌ மதிகேடான காரியத்தைச்‌ செய்ய அம்னோனைத்‌ 


தூண்டியது, அதைச்‌ செய்து முடித்தான்‌, முடிவு மரணம்‌. தன்‌ சகோதரிக்கு பங்கம்‌ 


விளைவித்த அம்னோனை அப்சலோம்‌ தன்‌ சேவர்களை வைத்து கொலை செய்தான்‌. 


“துனமார்க்கருடைய ஆலோசனையில்‌ நடவாமலும்‌, பாவிகளுடைய வழியில்‌ 
நில்லாமலும்‌, பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ இடத்தில்‌ உட்காராமலும்‌, கர்த்தருடைய 
வேதத்தில்‌ பிரியமாயிருநீது, இரவும்‌ பகலும்‌ அவருடைய வேதத்தில்‌ 
தியானமாயிருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌,”- சங்‌, 1; 1-2 


இன்று அநேகர்‌ இப்படியாக மற்றவர்களுடைய தூண்டுதலால்‌, துர்‌ 
ஆலோசனையால்‌ துணிந்து பல பாவங்களைச்‌ செய்கிறார்கள்‌, முடிவில்‌ ஆலோசனை 
கூறியவர்கள்‌ தப்பித்துக்கொள்கிறார்கள்‌, ஆனால்‌ அவர்களுடைய துர்‌ 
ஆலோசனையின்படி நடந்தவர்கள்‌ ஆக்கினைக்கு ஆளாகிறார்கள்‌. ஆகையால்‌ நாம்‌ 
எவ்வளவு எச்சரிப்பாகவும்‌, நிதானமாகவும்‌ நடக்கவேண்டூமென்பது மிகவும்‌ முக்கியம்‌. 


எமது நட்பு எப்படிப்பட்டவருடன்‌ உள்ளது என்பதை கவனத்திற்கு எடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ இருந்த சாலொமோன்‌ ராஜா 


தாவீதின்‌ குமாரனான சாலொமோனை கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகத்‌ 
தெரிந்துகொண்டு, தனக்குத்‌ தேவாலயத்தைக்‌ கட்டும்‌ பணியை அவனிடம்‌ கொடுத்து, 
அவனுடைய விண்ணப்பங்கள்‌ அனைத்துக்கும்‌ பதில்‌ கொடுத்து, பூமியில்‌ 
ஒருவருக்கும்‌ கொடுக்காத ஐசுவரியத்தையும்‌, ஞானத்தையும்‌ நிறைவாகக்‌ கொடுத்து 
அவனை ஆசீர்வதித்தார்‌. மேலும்‌ சாலொமோன்‌ கர்த்தர்மேல்‌ அவன்‌ வைத்த 
நம்பிக்கையிலும்‌, விசுவாசத்தின்‌ நிமித்தமும்‌ கிழ்‌ காண்கிற பிரகாரம்‌ 
அறிக்கையிட்டான 

79 


சாலொமோனின்‌ விசுவாச ஜெபம்‌ 


கர்த்தராகிய ஆண்டவரே, நீர்‌ எங்கள்‌ பிதாக்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பணணும்போது, உம்முடைய தாசனாகிய மோசேயைக்கொண்டு 
சொன்னபடியே, தேவரீர்‌ பூமியின்‌ சகல ஜனங்களிலும்‌ அவர்களை உமக்குச்‌ 
சுதந்தரமாகப்‌ பிரித்தெடூத்தீரே என்று விண்ணப்பம்பண்ணினான்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரை நோக்கி: இந்த ஜெபத்தையும்‌ வேண்டுதலையும்‌ எல்லாம்‌ செய்து 
முடித்தபின்பு, அவன்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாகத்‌ தன்‌ கைகளை 
வானத்திற்கு நேராக விரித்து, முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து, 
நின்றுகொண்டு, இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ ஆசீர்வதித்து, உரத்த சத்தத்தோடே 
சொன்னது: தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின படியெல்லாம்‌ தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌, அவர்‌ 
தம்முடைய தாசனாகிய மோசேயைக்கொண்டு சொன்ன அவருடைய 
நலவார்த்தைகளில்‌ எல்லாம்‌ ஒரு வார்த்தையானாலும்‌ தவறிப்போகவில்லை. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடாமலும்‌, நம்மை நெகிழவிடாமலும்‌, 
அவர்‌ நம்முடைய பிதாக்களோடூ இருந்ததுபோல, நம்மோடும்‌ இருந்து, நாம்‌ 
அவருடைய வழிகளில்‌ எல்லாம்‌ நடக்கிறதற்கும்‌, அவர்‌ நம்முடைய பிதாக்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும்‌, அவருடைய கட்டளைகளையும்‌, 
அவருடைய நியாயங்களையும்‌ கைக்கொள்ளுகிறதற்கும்‌, நம்முடைய இருதயத்தை 
தம்மிடத்தில்‌ சாயப்பண்ணுவாராக. கர்த்தரே தேவன்‌, வேறொருவரும்‌ 
இல்லையென்பதைப்‌ பூமியின்‌ ஜனங்களெலலாம்‌ அறியும்படியாக, அவர்‌ தமது 
அடியானுடைய நியாயத்தையும்‌, தமது ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ நியாயத்தையும்‌, 
அந்தந்த நாளில்‌ நடக்கும்‌ காரியத்துக்குத்தக்கதாய்‌ விசாரிப்பதற்கு, நான்‌ 
கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம்‌ பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள்‌ 
இரவும்பகலும்‌ நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ இருப்பதாக. 
ஆதலால்‌ இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, நீங்கள்‌ அவர்‌ கட்டளைகளில்‌ நடந்து, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள, உங்கள்‌ இருதயம்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோடு உத்தமமாய்‌ இருக்கக்கடவது என்றான்‌. பின்பு ராஜாவும்‌ அவனோடே 
இருந்த இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ பலிகளைச்‌ 
செலுத்தினார்கள்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனை ஆசீர்வதித்தார்‌ 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ தன்‌ ராஜ்யத்திலே பலப்பட்டான்‌, 
அவனுடைய தேவனாகிய கர்த்தர்‌ அவனுடனே இருந்து அவனை மிகவும்‌ 
பெரியவனாக்கினார்‌. சாலொமோன்‌ ஆயிரம்பேருக்கு அதிபதிகளும்‌, நூறுபேருக்கு 
அதிபதிகளும்‌, நியாயாதிபதிகளும்‌, இஸ்ரவேல்‌ எங்குமிருக்கிற வம்சங்களின்‌ 


80 


தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல்‌ அனைவரோடும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கு முன்பாகக்‌ கர்த்தரின்‌ சந்நிதியிலிருக்கிற வெண்கலப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
ஆயிரம்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ செலுத்திப்‌ பலியிட்டான்‌. அன்று ராத்திரியிலே 
தேவன்‌ சாலொமோனுக்குத்‌ தரிசனமாகி: நீ விரும்புகிறதை என்னிடத்தில்‌ கேள்‌ 
என்றார்‌. சாலொமோன்‌ தேவனை நோக்கி: தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்குப்‌ 
பெரிய கிருபை செய்து, என்னை அவன்‌ ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்‌. இப்போதும்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது 
வாக்குத்தத்தம்‌ உறுதிப்படுவதாக, தேவரீர்‌ பூமியின்‌ தூளத்தனை ஏராளமான 
ஜனத்தின்மேல்‌ என்னை ராஜாவாக்கினீர்‌. இப்போதும்‌ நான்‌ இந்த ஜனத்திற்கு 
முன்பாகப்‌ போக்கும்‌ வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும்‌ அறிவையும்‌ எனக்குத்‌ 
தந்தருளும்‌, ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம்‌ 


விசாரிக்கத்தக்கவன்‌ யார்‌ என்றான்‌, 
தேவன்‌ ஞானமும்‌ விவேகமும்‌ ஐசுவரியமும்‌ கொடுத்தார்‌ 


அப்பொழுது தேவன்‌ சாலொமோனை நோக்கி: இந்த விருப்பம்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருந்தபடியாலும்‌, நீ ஐசுவரியத்தையும்‌ சம்பத்தையும்‌ கனத்தையும்‌, 
உன்‌ பகைஞரின்‌ பிராணனையும்‌, நீடித்த ஆயுசையும்‌ கேளாமல்‌, நான்‌ உன்னை 
அரசாளப்பண்ணின என்‌ ஜனத்தை நியாயம்‌ விசாரிக்கத்தக்க ஞானத்தையும்‌ 
விவேகத்தையும்‌ ந கேட்டபடியினாலும்‌, ஞானமும்‌ விவேகமும்‌ 
தந்திருக்கிறதுமல்லாமல்‌, உனக்குமுன்‌ இருந்த ராஜாக்களுக்காகிலும்‌ உனக்குப்பின்‌ 
இருக்கும்‌ ராஜாக்களுக்காகிலும்‌ இல்லாத ஐசுவரியத்தையும்‌ சம்பத்தையும்‌ 
கனத்தையும்‌ உனக்குத்‌ தருவேன்‌ எனறார்‌. இப்படிச்‌ சாலொமோன்‌ 
கிபியோனிலிருக்கிற மேட்டிற்குப்‌ போய்‌, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ சந்நிதியிலிருந்து 
எருசலேமுக்கு வந்து, இஸ்ரவேலை அரசாண்டான்‌. 


சாலொமோன்‌ ராஜாவின்‌ பின்வாங்குதல்‌ 


ராஜாவாகிய சாலொமோன்‌, பார்வோனின்‌ குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல்‌, 
மோவாபியரும்‌, அம்மோனியரும்‌, ஏதோமியரும்‌, சீதோனியரும்‌, ஏத்தியருமாகிய 
அந்நிய ஜாதியாரான அநேகம்‌ ஸ்திரீகள்மேலும்‌ ஆசைவைத்தான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி: நீங்கள்‌ அவர்களண்டைக்கும்‌ அவர்கள்‌ உங்களண்டைக்கும்‌ 
பிரவேசிக்கலாகாது, அவர்கள்‌ நிச்சயமாய்த்‌ தங்கள்‌ தேவர்களைப்‌ பின்பற்றும்படி 
உங்கள்‌ இருதயத்தைச்‌ சாயப்பண்ணுவார்கள்‌ என்று சொல்லியிருந்தார்‌, 
சாலொமோன்‌ அவர்கள்மேல்‌ ஆசைவைத்து, அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான்‌. 
அவனுக்குப்‌ பிரபுக்கள்‌ குலமான எழுநுறு மனையாட்டிகளும்‌, முநநுறு 
மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌, அவனுடைய ஸ்திரீகள்‌ அவன்‌ இருதயத்தை 


வழுவிப்போகப்‌ பண்ணினார்கள்‌. 


81 


சாலொமோன்‌ கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை 


சாலொமோன்‌ வயதுசென்றபோது, அவனுடைய மனைவிகள்‌ அவண்‌ 
இருதயத்தை அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள்‌, அதினால்‌ 
அவனுடைய இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ இருதயத்தைப்போல, தன்‌ 
தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலொமோன்‌ சீதோனியரின்‌ 
தேவியாகிய அஸ்தரோத்தையும்‌, அம்மோனியரின்‌ அருவருப்பாகிய மில்கோமையும்‌ 
பின்பற்றினான்‌. சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல கர்த்தரைப்‌ 
பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
அப்பொழுது சாலொமோன்‌ எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின்‌ 
அருவருப்பாகிய காமோசுக்கும்‌, அம்மோன புத்திரரின்‌ அருவருப்பாகிய 
மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ கட்டினான்‌. இப்படியே தங்கள்‌ தேவர்களுக்குத்‌ 
தூ£பங்காட்டிப்‌ பலியிடுகிற அந்நியஜாதியாரான தன்‌ ஸ்திரீகள்‌ எல்லாருக்காகவும்‌ 
செய்தான்‌. ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
இரண்டூவிசை தரிசனமாகி, அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றவேண்டாம்‌ என்று 
கட்டளையிட்டிருந்தும்‌, அவன கர்த்தரை விட்டுத்‌ தன்‌ இருதயத்தைத்‌ திருப்பி, அவர்‌ 
கற்பித்ததைக்‌ கைக்கொள்ளாமற்போனதினால்‌ கர்த்தர்‌ அவன்மேல்‌ கோபமானார்‌. 
ஆகையால்‌ கர்த்தர்‌ சாலொமோனை நோக்கி: நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்ட என்‌ 
உடன்படிக்கையையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ நீ கைக்கொள்ளாமற்போய்‌ இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, அதை 
உன்‌ ஊழியக்காரனுக்குக்‌ கொடுப்பேன்‌. ஆகிலும்‌ உண்‌ தகப்பனாகிய 
தாவீதினிமித்தம்‌, நான்‌ அதை உன்‌ நாட்களிலே செய்வதில்லை, உன்‌ குமாரனுடைய 
கையினின்று அதைப்‌ பிடூங்குவேன்‌. ஆனாலும்‌ ராஜ்யம்‌ முழுவதையும்‌ நான்‌ 
பிடுங்காமல்‌, என்‌ தாசனாகிய தாவீதினிமித்தமும்‌, நான்‌ தெரிந்துகொண்ட 
எருசலேமினிமித்தமும்‌, ஒரு கோத்திரத்தை நான்‌ உன்‌ குமாரனுக்குக்‌ கொடுப்பேன்‌ 
என்றார்‌. கர்த்தர்‌ ஏதோமியனாகிய ஆதாத என்னும்‌ ஒரு விரோதியைச்‌ 
சாலொமோனுக்கு எழுப்பினார்‌, இவன்‌ ஏதோமிலிருந்த ராஜகுலமானவன்‌, 


நல்ல ஆரம்பம்‌ முடிவோ வீழ்ச்சி 

இப்படி கர்த்தருக்குப்‌ பிரியமாகவும்‌, வைராக்கியமாகவும்‌ வாழ ஆரம்பித்த 
சாலொமோனின்‌ இருதயத்தை, அவன்‌ தெரிந்துகொண்ட மனையாட்டிகளும்‌, 
மறுமனையாட்டிகளுமாயிருந்த ஸ்திரீகள்‌ வழுவிப்போகப்‌ பண்ணினார்கள்‌ 
சாலொமோன்‌ வயதுசென்றபோது, அவனுடைய மனைவிகள்‌ அவன்‌ இருதயத்தை 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள்‌, அதினால்‌ அவனுடைய 
இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ இருதயத்தைப்போல, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. காரணம்‌, முன்னிருந்த நிலையிலிருந்து 
பின்வாங்கிப்போனான்‌. 


82 


கர்த்தர்‌ எச்சரித்திருந்தார்‌ 

“கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: நீங்கள்‌ அவர்களண்டைக்கும்‌ 
அவர்கள்‌ உங்களண்டைக்கும்‌ பிரவேசிக்கலாகாது, அவர்கள்‌ நிச்சயமாய்த்‌ தங்கள்‌ 
தேவர்களைப்‌ பின்பற்றும்படி உங்கள்‌ இருதயத்தைச்‌ சாயப்பண்ணுவார்கள்‌ என்று 
சொல்லியிருந்தார்‌...” 1 ராஜா. 11: 2 தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்று ஜீவித்த ராஜாவாகிய சாலொமோன்‌ விழுந்துபோவதற்கான காரணங்கள்‌ 
எமது வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ இருக்கட்டும்‌. சந்தர்ப்ப 
சூழ்நிலைகள்‌ எம்மைத்‌ தடுமாற வைக்காதபடி கர்த்தருக்கெண்று பிரித்தெடுக்கப்பட்ட 


ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ நாம்‌ தீர்மானம்‌ எடுக்கவேண்டும்‌, 


“உன வழியைக்‌ கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர்மேல்‌ நம்பிக்கையாயிரு, அவரே 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. உன்‌ நீதியை வெளிச்சத்தைப்போலவும்‌, உன்‌ 


நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ விளங்கப்பண்ணுவார்‌, ”- சங்கீதம்‌ 37: 5-6 


யோபு என்ற பக்தன்‌ 


ஊத்ஸ்‌ தேசத்திலே யோபு என்னும்‌ பேர்‌ கொண்ட ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌, 
அந்த மனுஷன்‌ உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுகிறவனுமாயிருந்தான்‌. அவனுக்கு ஏழு குமாரரும்‌, மூன்று குமாரத்திகளும்‌ 
பிறந்தார்கள்‌. அவனுக்கு ஏழாயிரம்‌ ஆடுகளும்‌, மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, ஐந்நூறு 
ஏர்மாடுகளும்‌, ஐந்நுறு கழுதைகளுமாகிய மிருகஜீவன்கள்‌ இருந்ததுமன்றி, திரளான 
பணிவிடைக்காரரும்‌ இருந்தார்கள்‌, அதனால்‌ அந்த மனுஷன்‌ கிழக்கத்திப்‌ புத்திரர்‌ 
எல்லாரிலும்‌ பெரியவனாயிருந்தான்‌. அவன குமாரர்‌, அவனவன்‌ தன்‌ தன்‌ நாளிலே 
தன்தன்‌ வீட்டிலே விருந்துசெய்து, தங்கள்‌ மூன்று சகோதரிகளையும்‌ தங்களோடே 
போஜனம்‌ பண்ணும்படி அழைப்பார்கள்‌. விருந்துசெய்கிற அவரவருடைய நாள்முறை 
முடிகிறபோது, யோபு: ஒருவேளை என்‌ குமாரர்‌ பாவஞ்செய்து, தேவனைத்‌ தங்கள்‌ 
இருதயத்திலே துஷித்திருப்பார்கள்‌ என்று சொல்லி, அவர்களை அழைத்தனுப்பி, 
பரிசுததப்படுத்தி, அதிகாலமே எழுந்து, அவர்கள்‌ எல்லாருடைய 
இலக்கத்தின்படியேயும்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ செலுத்துவான்‌, இந்தப்பிரகாரமாக 
யோபு அந்நாட்களிலெல்லாம்‌ செய்து வருவான்‌. 


சாத்தான்‌ எல்லார்மேலும்‌ நோக்கமாய்‌ இருக்கிறான்‌ 


“தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌, ஏனெனில்‌, 
உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ எவனை 
விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றிததுரிகிறான. ”- 1 பேதுரு 5: ச 


83 


ஒருநாள்‌ தேவபுத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து நின்றபோது 
சாத்தானும்‌ அவர்கள்‌ நடுவிலே வந்து நின்றான்‌. கர்த்தர்‌ சாத்தானைப்‌ பார்த்து: 
நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ எனறார்‌. சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
பூமியெங்கும்‌ உலாவி, அதில்‌ சுற்றித்திரிந்து வருகிறேன்‌ என்றான்‌. கர்த்தர்‌ 
சாத்தானை நோக்கி: என்‌ தாசனாகிய யோபின்மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ? 
உததமனும்‌ சனமார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுகிறவனுமாகிய அவனைப்போலப்‌ பூமியில்‌ ஒருவனும்‌ இல்லை எனறார்‌. 
அதற்குச்‌ சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: யோபு விருதாவாகவா 
தேவனுக்குப்‌ பயந்து நடக்கிறான்‌? நர்‌ அவனையும்‌ அவன வீட்டையும்‌ அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன்‌ கைகளின்‌ 
கிரியையை ஆசீர்வதித்தீர்‌, அவனுடைய சம்பத்து தேசத்தில்‌ பெருகிற்று, ஆனாலும்‌ 
உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம்‌ தொடூவீரானால்‌, 
அப்பொழுது அவன்‌ உமது முகத்துக்கு எதிரே உம்மைத்‌ தூஷிக்கானோ பாரும்‌ 
என்றான்‌. கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: இதோ, அவனுக்கு உண்டானவையெலலாம்‌ 
உன்‌ கையிலிருக்கிறது, அவன்மேல்மாதணீணீதிரம்‌ உன்‌ கையை நீட்டாதே என்றார்‌, 
அப்பொழுது சாத்தான்‌ கர்த்தருடைய சந்நிதியைவிட்டூப்‌ புறப்பட்டுப்போனான்‌. பின்பு 
ஒரு நாள்‌ யோபுடைய குமாரரும்‌, அவன்‌ குமாரத்திகளும்‌, தங்கள்‌ மூத்த சகோதரன்‌ 
வீட்டிலே புசித்து, திராட்சரசம்‌ குடிக்கிறபோது, ஒரு ஆள்‌ அவனிடத்தில்‌ வந்து: 
எருதுகள்‌ உழுகிறபோது, கழுதைகள்‌ அவைகளின்‌ பக்கத்திலே மேய்ந்து 
கொண்டிருக்கையில்‌, சபேயர்‌ அவைகள்மேல்‌ விழுந்து, அவைகளைச்‌ 
சாய்தீதுக்கொண்டுபோனார்கள்‌, வேலையாட்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌, நான்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு அறிவிக்கும்படி 
வந்தேன்‌ என்றான்‌. இவன்‌ இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌ வந்து: 
வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து, ஆடுகளையும்‌ வேலையாட்களையும்‌ 
சுட்டெரித்துப்போட்டது, நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு அறிவிக்கும்படி 
வந்தேன்‌ என்றான்‌, இவன்‌ இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌ வந்து: 
கல்தேயர்‌ மூன்று பவுஞ்சாய்‌ வந்து, ஒட்டகங்கள்மேல்‌ விழுந்து, அவைகளை 
ஓட்டிக்கொண்டுபோனார்கள்‌, வேலையாட்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌, நான்‌ ஒருவனமாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு அறிவிக்கும்படி 
வந்தேன்‌ என்றான்‌. இவன்‌ இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌ வந்து: 
உம்முடைய குமாரரும்‌ உம்முடைய குமாரத்திகளும்‌, தங்கள்‌ மூத்த சகோதரன்‌ 
வீட்டிலே புசித்துத்‌ திராட்சரசம்‌ குடிக்கிறபோது, வனாந்தர வழியாய்ப்‌ பெருங்காற்று 
வந்து, அந்த வீட்டின்‌ நாலு மூலையிலும்‌ அடிக்க, அது பிள்ளைகளின்மேல்‌ 
விழுந்ததினால்‌ அவர்கள்‌ இறந்து போனார்கள்‌, நான்‌ ஒருவனமாத்திரம்தப்பி, அதை 
உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்‌ என்றான்‌. அப்பொழுது யோபு எழுந்திருந்து, 
தன்‌ சால்வையைக்‌ கிழித்து, தன்‌ தலையைச்‌ சிரைத்து, தரையிலே விழுந்து பணிந்து: 


84 


நிர்வாணியாய்‌ என்‌ தாயின்‌ கர்ப்பததிலிருந்து வந்தேன்‌, நிர்வாணியாய்‌ 
அவவிடத்துக்குத்‌ திரும்புவேன்‌, கர்த்தர்‌ கொடுத்தார்‌, கர்த்தர்‌ எடுத்தார்‌, 
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌ என்றான்‌. இவையெல்லாவற்றிலும்‌ யோபு 
பாவஞ்செய்யவுமில்லை, தேவனைப்பற்றிக்‌ குறைசொல்லவுமில்லை. 


வன்‌ ள்‌ வக்கர 


“இதோ, எண்‌ உள்ளங்கைகளில்‌ உன்னை வரைந்துருக்கிறேன்‌, உன்‌ 
மதில்கள்‌ எப்போதும்‌ என்முன்‌ இருக்கிறது.” ஏசா.49: 16 


பின்னொருநாளிலே தேவபுத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து நின்ற 
போது, சாத்தானும்‌ அவர்கள்‌ நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து நின்றான்‌. 
கர்த்தர்‌ சாத்தானைப்‌ பார்த்து: நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ என்றார்‌, சாத்தான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: பூமியெங்கும்‌ உலாவி, அதில்‌ சுற்றித்திரிந்து 
வருகிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: நீ என்‌ தாசனாகிய 
யோபின்‌ மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ? உத்தமனும்‌ சனமார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப்போல பூமியில்‌ 
ஒருவனுமில்லை, முகாந்தரமில்லாமல்‌ அவனை நீர்மூலமாக்கும்படி நீ என்னை 
ஏவினபோதிலும்‌, அவன்‌ இனனும்‌ தன்‌ உத்தமத்திலே உறுதியாய்‌ நிற்கிறான்‌ 
என்றார்‌. சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: தோலுக்குப்‌ பதிலாகத்‌ 
தோலையும்‌, தன்‌ ஜீவனுக்குப்‌ பதிலாகத்‌ தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌, 
மனுஷன்‌ கொடுத்துவிடுவான்‌. ஆனாலும்‌ நீர்‌ உம்முடைய கையை நீட்டி, அவன்‌ 
எலும்பையும்‌ அவன்‌ மாம்சத்தையும்‌ தொடூவீரானால்‌, அப்பொழுது அவன்‌ உமது 
முகத்துக்கு எதிரே உம்மைத்‌ துஷிக்கானோ பாரும்‌ என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
சாத்தானை நோக்கி: இதோ, அவன்‌ உன்‌ கையிலிருக்கிறான்‌, ஆகிலும்‌ அவன்‌ 
பிராணனைமாத்திரம்‌ தப்பவிடு என்றார்‌. அப்பொழுது சாத்தான்‌ கர்த்தருடைய 
சநநிதியைவிட்டூப்‌ புறப்பட்டு, யோபின்‌ உளளங்கால்தொடங்கி அவன்‌ 
உச்சந்தலைமட்டூம்‌ கொடிய பருக்களால்‌ அவனை வாதித்தான்‌. அவன்‌ ஒரு ஓட்டை 
எடுத்து, தன்னைச்‌ சுறண்டிக்கொண்டு சாம்பலில்‌ உட்கார்ந்தான்‌. அப்பொழுது 
அவன்‌ மனைவி அவனைப்‌ பார்த்து: நீர்‌ இன்னும்‌ உம்முடைய உத்தமத்தில்‌ 
உறுதியாய்‌ நிற்கிறீரோ? தேவனைத்‌ தூஷித்து ஜீவனை விடும்‌ எனறாள்‌. அதற்கு 
அவன்‌: நீ பயித்தியக்காரி பேசுகிறதுபோலப்‌ பேசுகிறாய்‌, தேவன்‌ கையிலே நன்மையைப்‌ 
பெற்ற நாம்‌ திமையையும்‌ பெறவேண்டாமோ என்றான்‌, இவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
யோபு தன்‌ உகடுகளினால்‌ பாவஞ்செய்யவில்லை. 


யோபு உத்தமன்‌ சனமார்க்கன்‌ தேவனுக்குப்‌ பயந்தவன்‌ 


யோபு எல்லாவகையிலும்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌. மனைவி, பத்துப்‌ 
பிள்ளைகள்‌, ஆஸ்திகள்‌, வேலை ஆட்கள்‌ போன்ற சகல சவுகரியங்களோடும்‌ 
85 


கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவித்தான்‌. அவனுடைய உத்தமத்தை தேவன்‌ சாத்தானிடம்‌ 
கூறி, அவன்‌ எல்லா நிலைமையிலும்‌ தேவனுக்குப்‌ பயந்து வாழ்பவன்‌ என்பதை 
சாத்தான்‌ மூலமே நிரூபித்துக்‌ காட்டினார்‌. யோபின்‌ உள்ளங்கால்தொடங்கி அவன்‌ 
உச்சந்தலைமட்டூம்‌ கொடிய பருக்களால்‌ அவன்‌ வாதிக்கப்பட்டபோதும்‌, அவன்‌ 
ஒரு ஓட்டை எடுத்து, தன்னைச்‌ சுறண்டிக்கொண்டு சாம்பலில்‌ உட்கார்ந்தான்‌ ஒரு 
வேளைகூட தன்‌ உதடூகளினால்‌ பாவஞ்செய்யவில்லை. ஆனால்‌ அவனுடைய 
மனைவி அவண்‌ உண்மையையும்‌, உத்தமத்தையும்‌, கர்த்தர்மேல்‌ வைத்த 
வைராக்கியமான தேவ பயத்தையும்‌ சரிவர அறிந்துகொள்ளவில்லை. அதனால்‌ 
அவள்‌ அவனைப்‌ பார்த்து: நீர்‌ இன்னும்‌ உம்முடைய உத்தமத்தில்‌ உறுதியாய்‌ 
நிற்கிறீரோ? தேவனைத்‌ து£ஷித்து ஜீவனை விடும்‌ என்றாள்‌. 


கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டும்‌ 


தேவனைத்‌ துூ£ஷிக்கச்‌ சொல்லுகிற அளவிற்கு அவள்‌ ஆளாவதற்குக்‌ 
காரணம்‌, அவள்‌ கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவில்லை. இதைத்தான்‌ இணறும்‌ 
அநேக கிறிஸ்தவர்கள்‌ மத்தியிலும்‌ காண்கிறோம்‌. வாழ்க்கையில்‌ ஒரு சிறு பிரச்சனை, 
இழப்பு, இல்லாமை, தோல்வி, எதிர்ப்பு போன்ற நிலமைகள்‌ வரும்போது “கடவுளுக்குக்‌ 
கண்‌ இல்லையா? எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொண்டு பேசாமல்‌ இருக்கிறாரே” 
என்றெல்லாம்‌ வாய்க்கு வந்தபடி முறுமுறுக்கிறோம்‌, குறை கூறுகிறோம்‌. மனிதன்‌ 
மணிதனுக்கெதிராகப்‌ பேசுவதுபோல, கடவுளுடைய செயலிலும்‌ குறை 
பிடிக்கிறவர்களாக சில சந்தர்ப்பங்களில்‌ மனிதன்‌ காணப்படூகிறான்‌.நீ பயித்தியக்காரி 
பேசுகிறதுபோலப்‌ பேசுகிறாய்‌, தேவன்‌ கையிலே நன்மையைப்‌ பெற்ற நாம்‌ 
தீமையையும்‌ பெறவேண்டாமோ என்று யோபு சொன்னதை நாம்‌ சற்றுச்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. இவ்வளவு இழப்புகள்‌ மத்தியிலும்‌ யோபு தண்‌ உதடுகளால்‌ 
தேவனுக்கெதிராக ஒரு வார்த்தையும்‌ கூறவில்லை, பாவம்‌ செய்யவுமில்லை. 
ஆகையால்தான்‌ கர்த்தர்‌ யோபுவைக்‌ குறித்து சாத்தானிடம்‌ “நீ என்‌ தாசனாகிய 
யோபின்‌ மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ? உத்தமனும்‌ சனமார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப்போல பூமியில்‌ 
ஒருவனுமில்லை” எனறு சாட்சி பகிர்ந்தார்‌. அதுமட்டுமல்ல கர்த்தர்‌ யோபின்‌ 
முன்னிலைமையைப்‌ பார்க்கிலும்‌ அவன்‌ பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்‌, 
பதினாலாயிரம்‌ ஆடுகளும்‌, ஆறாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, ஆயிரம்‌ ஏர்களும்‌, ஆயிரம்‌ 
கழுதைகளும்‌ அவனுக்கு உண்டாயின. ஏழு குமாரரும்‌, மூன்று குமாரத்திகளும்‌ 
அவனுக்குப்‌ பிறந்தார்கள்‌. 

இப்படிப்பட்ட சாட்சியை தேவன்‌ எம்மைக்குறித்தும்‌ சொல்லக்கூடிய வாழ்க்கை 
வாழவேண்டூமாயின்‌, நாம்‌ கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து, அவர்‌ 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, அதன்படி நடக்கத்‌ தீர்மானித்து செயற்படவேண்டும்‌. 
“அனறியும்‌, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த 

86 


தேவனிடத்தில்‌ அனபுகூருகிறவர்களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக 
நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌.”-ரோமர்‌ 8: 28 


“கர்த்தர்மேல்‌ உன்‌ பாரத்தை வைத்துவிடு, அவர்‌ உன்னை ஆதரிப்பார்‌, 
நீதிமானை ஒருபோதும்‌ தள்ளாடவொட்டார்‌.”-சங்‌, 55: 22 


“உம்மை உறுதியாய்ப்‌ பற்றிக்‌ கொண்ட மனதையுடையவன்‌ உம்மையே 
நம்பியிருக்கிறபடியால்‌, நீர்‌ அவனைப்‌ பூரண சமாதானத்துடன்‌ காத்துக்கொளவீர்‌.”- 
ஏசாயா 26: 3 


ஆதாம்‌, ஏவாள்‌ முதல்‌ யோபுவின்‌ மனைவி வரை 


தேவன்‌ தமது சாயலாக உருவாக்கிப்‌ படைத்த முதல்‌ மனுஷன்‌ மனுஷி ஆகிய 
ஆதாம்‌ ஏவாள்‌ இருவரோடு ஆரம்பித்த கீழ்ப்படியாமை என்ற பாவம்‌ முதல்‌, 
யோபுவின்‌ மனைவி தேவனைத்‌ தூ£ஷித்து நீயம்‌ செத்துப்‌ போ என்று தனது 
கணவனுக்குச்‌ சொன்னது வரையிலான சில சம்பவங்களையும்‌, தொடர்ந்து 
எப்படியாக மனித பரம்பரையை வித்தியாசம்‌ வித்தியாசமான பாவங்களில்‌ 
விழுவதற்கு சாத்தான்‌ தந்திரமாகச்‌ செயற்பட்டு, தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களையும்‌, பெயர்சொல்லி அழைத்தவர்களையும்‌, அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்களையும்‌, வஞ்சித்து, கண்களின்‌ இச்சைக்கும்‌, மாமிசத்தின்‌ 
இச்சைக்கும்‌, ஜீவனத்தின்‌ பெருமைக்கும்‌ அவர்களை ஆளாக்கி, பாவப்‌ பட்டியலைப்‌ 
பெருக வைதீத நிகழ்வுகளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்த்தோம்‌. 
இச்சம்பவங்களில்‌ சம்பந்தப்பட்டவர்கள்‌ சிலர்‌ தாம்‌ இடறி விழுந்த பாவங்களுக்காக 
மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பைப்பெறப்‌ பரிகாரம்‌ தேடாமல்‌, அந்தப்‌ பாவத்திலேயே 
மாண்டுபோனார்கள்‌. ஒரு சிலர்‌ தமது பாவத்தை உணர்ந்து அதற்காக மனம்‌ கசந்து 
மனஸ்தாபப்பட்டு, கடவுளிடம்‌ மன்னிப்பைப்‌ பெற்று, மீண்டும்‌ தேவ பயத்தோடும்‌ 
பக்தியோடும்‌ அவருடைய கற்பனைகளின்படி ஜீவித்து தேவ ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. இச்‌ சம்பவங்கள்‌ அனைத்தும்‌ எமக்குப்‌ படிப்பனையாக அமைய 
வேண்டும்‌. 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ எழுதிவைக்கப்பட்ட, மேலே குறிப்பிட்ட சம்பவங்கள்‌ 
எம்மை எச்சரிப்பதற்காகவும்‌ நாம்‌ அப்படிப்பட்ட பாவச்‌ சூழ்நிலைகளிலிருந்து 
தப்பித்து வாழ்வதற்கு அவைகள்‌ ஏதுவாக இருக்கிறதையும்‌ நாம்‌ வாசித்து அவற்றைத்‌ 
தியானித்து, புரிந்து உணர்ந்து ஜீவிக்க வேண்டும்‌. கர்த்தராகிய தேவனுக்குப்‌ பயந்து 
அவருடைய கற்கனைகளின்படி நடந்தவர்கள்‌ எப்படியாக ஆசீர்வதிக்கப்‌ பட்டார்கள்‌ 
என்பது எவ்வளவு உண்மையென பதை இச்சம்பவங்கள்‌ எமக்குத 
தெளிவுபடுத்துகின்றன. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து வாழ 


இன்றே ஒரு தீர்மானம்‌ எடுங்கள்‌, கர்த்தர்‌ உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்‌. 


87 


தேவ வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 

“கர்த்தருடைய வேதத்தினபடி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ 
பாக்கியவான்கள்‌, அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, அவரை முழு 
இருதயத தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ அநியாயம்‌ 
செய்வதில்லை, அவருடைய வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. உமது கட்டளைகளை நாங்கள்‌ 
கருத்தாய்க்‌ கைக்கொள்ளும்படி நீர்‌ கற்பித்தர்‌. உமது பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளும்படி, என்‌ நடைகள்‌ ஸ்திரப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌.”- சங்கீதம்‌ 
119: 1-5 


“வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ சுத்தம்பண்ணுவான ? உமது 
வசனத்தின்படி தன்னைக்‌ காத்துக்கொள்ளுவதினால்தானே. என்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உம்மைத்‌ தேடுகிறேன்‌, என்னை உமது கற்பனைகளைவிட்டு 
வழிதப்பவிடாதேயும்‌. நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு, உமது 
வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து வைத்தேன்‌.”- சங்கீதம்‌ 119; 9-11 


“உம்முடைய கட்டளைகளை நான்‌ கைககொண டிருக்கிறபடியால்‌ 
முதியோர்களைப்பார்க்கிலும்‌ ஞானமுளளவனாயிருக்கிறேன்‌. உம்முடைய 
வசனத்தை நான்‌ காத்து நடக்கும்படிக்கு, சகல பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌ 
கால்களை விலக்குகிறேன்‌. நீர்‌ எனக்குப்‌ போதித்திருக்கிறபடியால்‌, நான்‌ உம்முடைய 
நியாயங்களை விட்டூ விலகேன்‌. உம்முடைய வார்த்தைகள்‌ என்‌ நாவுக்கு எவ்வளவு 
இனிமையானவைகளர்‌, என்‌ வாய்க்கு அவைகள்‌ தேனிலும்‌ மதுரமாயிருக்கும்‌. உமது 
கட்டளைகளால்‌ உணர்வடைந்தேன்‌, ஆதலால்‌ எல்லாப்‌ பொய்வழிகளையும்‌ 
வெறுக்கிறேன்‌. உம்முடைய வசனம்‌ என்‌ கால்களுக்குத்‌ தீபமும்‌, என்‌ பாதைக்கு 
வெளிச்சமுமாயிருக்கிறது.”- சங்கீதம்‌ 119: 100-105 


“தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதாயும்‌, 
இருபுறமும்‌ கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ 
ஆவியையும்‌, கணுக்களையும்‌ ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, 
இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ 
இருக்கிறது.””- எபிரெயர்‌ 4: 12 


 ... மனுஷன்‌ அப்பத்தினாலேமாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து 
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறதே 
என்றார்‌.”- மத்தேயு 4: 4 


இன்றும்‌ உலகின்‌ நிலை அதுவே 


இன்று இவ்வுலகில்‌ எத்தனை தேசங்கள்‌? எத்தனை நாடுகள்‌! எத்தனை 
பாஷைகள்‌? இருக்கின்றன, இவைகளெல்லாம்‌ தேவனுடைய ஏற்பாடு. அப்படியிருந்தும்‌ 


88 


பாவம்‌ பரம்பரை பரம்பரையாகப்‌ பெருகிக்கொண்டே வருகிறதேயல்லாமல்‌ குறைவு 
படூவதாகக்‌ காணவில்லை, எவ்வளவு பரிதாபம்‌, சகல தேசங்கள்‌ மத்தியிலும்‌ 
எத்தனை வேறுபாடுகள்‌, எவ்வளவு விரோதங்களும்‌ பகைகளும்‌? இவர்கள்‌ ஒன்றுகூடி 
ஒரு காரியத்தைச்‌ செய்யமுடியாமல்‌ தவிக்கிறார்கள்‌, தடுமாறுகிறார்கள்‌. உலகில்‌ 
பல நாடுகள்‌ ஒன்றிணைந்து செயற்படும்‌ “ஐக்கிய நாடுகள்‌ சபை” (Unted Nations 
Organisation) உலக சமாதானத்திற்கான பல தீர்மானங்களை ஒன்றுகூடி எடுத்து, 
அவைகளை அமுல்படுத்த பல செயல்த திட்டங்களை வகுத்தபோதிலும்‌, 
இதுவரைக்கும்‌ அவைகளால்‌ எந்தவொரு சமாதானமோ, சமாதானத்திற்கான 
அறிகுறியோ தென்பட்டதாகவோ, தென்படூவதாகவோ காணவில்லை, அதற்குப்‌ 
பதிலாக யுத்தங்களும்‌, போரும்‌, சண்டைகளும்‌, பயங்கரவாதமும்‌, வாக்குவாதங்களும்‌ 
நாளுக்கு நாள்‌, நாட்டுக்கு நாடு அதிகரித்துக்கொண்டே வருகிறது. இவைகள்‌ 
அனைத்திற்கும்‌ காரணமாயிருக்கிற பாவத்தைக்‌ குறித்து மேலும்‌ அறிந்து 
கொள்வோம்‌. 


பாவத்தின்‌ இயல்பு 


பாவம்‌ தேவனுக்கு விரோதமான மீறுதலாகும்‌. மனுக்குலம்‌ எல்லோரும்‌ 
பாவம்‌ செய்தவர்களானபடியால்‌, தேவ மகிமையை இழந்து அனைவரும்‌ தேவனுக்கு 
விரோதிகளானார்கள்‌, அதன்‌ நிமித்தம்‌ தேவ அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டூுள்ளார்கள்‌. 


“எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவமகிமையற்றவர்களாகி,..”- ரோமர்‌ 3: 23 


“உங்கள்‌ அக்கிரமங்களே உங்களுக்கும்‌ உங்கள்‌ தேவனுக்கும்‌ 
நடுவாகப்பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள்‌ பாவங்களே அவர்‌ உங்களுக்குச்‌ 
செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.” -ஏசா 59: 2 
ஆதாம்‌ ஏவாளின்‌ ஆதி பாவம்‌ தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையே பிளவை 
ஏற்படூத்தியது. 


முதலாவது பாவம்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ உண்டாக்கின சகல காட்டூ ஜீவன்களைப்‌ பார்க்கிலும்‌ 
சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ கனியையும்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ 
சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பததைப்‌ பார்தது: நாங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ கனிகளைப்‌ புசிக்கலாம்‌, ஆனாலும்‌, 
தோட்டத்தின்‌ நடூவில்‌ இருக்கிற விருட்சத்தின்‌ கனியைக்‌ குறித்து, தேவன்‌: நீங்கள்‌ 
சாகாதபடிக்கு அதைப்‌ புசிக்கவும்‌ அதைத்‌ தொடவும்‌ வேண்டாம்‌ என்று சொன்னார்‌ 
என்றாள்‌, அப்பொழுது சர்ப்பம்‌ ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌ சாகவே சாவதில்லை, 
நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ 

89 


நன்மை தீமை அறிந்து தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ 
என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள்‌, அந்த விருட்சம்‌ புசிப்புக்கு நல்லதும்‌, 
பார்வைக்கு இன்பமும்‌, புத்தியைத்‌ தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க 
விருட்சமுமாய்‌ இருக்கிறது என்று கண்டு, அதின்‌ கனியைப்‌ பறித்து, புசித்து, தன்‌ 
புருஷனுக்கும்‌ கொடுத்தாள்‌, அவனும்‌ புசித்தான்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
இருவருடைய கண்களும்‌ திறக்கப்பட்டது, அவர்கள்‌ தாங்கள்‌ நிர்வாணிகள்‌ என்று 
அறிந்து, அததியிலைகளைத தைத்து, தங்களுக்கு அரைக்கச்சைகளை 
உண்டூபண்ணினார்கள்‌, பகலில்‌ குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில்‌ 
உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள்‌ கேட்டார்கள்‌. 
அப்பொழுது ஆதாமும்‌ அவன்‌ மனைவியும்‌ தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு 
விலகி, தோட்டத்தின்‌ விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக்கொண்டார்கள்‌, அப்பொழுது 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமைக்‌ கூப்பிட்டு: நீ எங்கே இருக்கிறாய்‌ என்றார்‌. அதற்கு 
அவன்‌: நான்‌ தேவரீருடைய சத்தத்தைத்‌ தோட்டத்திலே கேட்டு, நான்‌ 
நிர்வாணியாயிருப்பதினால்‌ பயந்து, ஒளித்துக்கொண்டேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
அவர்‌: நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன்‌ யார்‌? புசிக்கவேண்டாம்‌ என்று 
நான்‌ உனக்கு விலக்கின விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தாயோ எனறார்‌. அதற்கு 
ஆதாம்‌: என்னுடனே இருக்கும்படி தேவரீர்‌ தந்த ஸ்திரீயானவள்‌ அவ்விருட்சத்தின்‌ 
கனியை எனக்குக்‌ கொடுத்தாள்‌, நான்‌ புசித்தேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
தேவனாகிய கர்த்தர்‌ ஸ்திரீயை நோக்கி: நீ இப்படிச்‌ செய்தது என்ன என்றார்‌. 
ஸ்திரீயானவள்‌: சர்ப்பம்‌ என்னை வஞ்சித்தது, நான்‌ புசித்தேன்‌ என்றாள்‌. 
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்தைப்‌ பார்த்து: நீ இதைச்‌ செய்தபடியால்‌ 
சகல நாட்டு மிருகங்களிலும்‌ சகல காட்டு மிருகங்களிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌, நீ 
உன்‌ வயிற்றினால்‌ நகர்ந்து, உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ மண்ணைத்‌ தின்பாய்‌, 
உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை உண்டாக்குவேன்‌, 
அவர்‌ உன்‌ தலையை நசுக்குவார்‌, ந அவர்‌ குதிக்காலை நசுக்குவாய்‌ என்றார்‌. 
அவர்‌ ஸ்திரீயை நோக்கி: நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன்‌ வேதனையை மிகவும்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌, வேதனையோடே பிள்ளை பெறுவாய்‌, உன்‌ ஆசை உன 
புருஷனைப்‌ பற்றியிருக்கும்‌, அவன்‌ உன்னை ஆண்டூுகொள்ளுவான எனறார்‌. பின்பு 
அவர்‌ ஆதாமை நோக்கி: நீ உன்‌ மனைவியின்‌ வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, 
புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ உனக்கு விலக்கின விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசித்தபடியினாலே, பூமி உன்‌ நிமித்தம்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌, நீ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ வருத்தத்தோடே அதின்‌ பலனைப்‌ புசிப்பாய்‌. அது உனக்கு முள்ளும்‌ 
குருக்கும்‌ முளைப்பிக்கும்‌, வெளியின்‌ பயிர்வகைகளைப்்‌ புசிப்பாய்‌. நீ பூமியிலிருந்து 
எடூக்கப்பட்டபடியால்‌, நீ பூமிக்குத்‌ திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌ வேர்வையால்‌ 
ஆகாரம்‌ புசிப்பாய்‌, நீ மண்ணாயிருக்கிறாய்‌, மண்ணுக்குத்‌ திரும்புவாய்‌ என்றார்‌. 
ஆதாம்‌ தன்‌ மனைவிக்கு ஏவாள்‌ என்று பேரிட்டான்‌, ஏனெனில்‌, அவள்‌ 


90 


ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ தாயானவள்‌, தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கும்‌ அவன்‌ 
மனைவிக்கும்‌ தோல்‌ உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடூத்தினார்‌. பின்பு 
தேவனாகிய கர்த்தர்‌: இதோ, மனுஷன்‌ நன்மை தீமை அறியத்தக்கவனாய்‌ நம்மில்‌ 
ஒருவரைப்போல்‌ ஆனான்‌, இப்பொழுதும்‌ அவன்‌ தன்‌ கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின்‌ 
கனியையும்‌ பறித்து, புசித்து, என்றைக்கும்‌ உயிரோடிராதபடிக்குச்‌ செய்யவேண்டும்‌ 
என்று, அவன்‌ எடுக்கப்பட்ட மண்ணைப்‌ பண்படுத்த தேவனாகிய கர்த்தர்‌ அவனை 
ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்‌. அவர்‌ மணுஷனைத்‌ துரத்திவிட்டு, 
ஜீவவிருட்சத்துக்குப்‌ போம்‌ வழியைக்‌ காவல்செய்ய ஏதேன்‌ தோட்டத்துக்குக்‌ கிழக்கே 
கேருபீன்களையும்‌, வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும்‌ வைத்தார்‌. 
இப்படியாக அன்று ஆரம்பித்த பாவம்‌ காலப்போக்கில்‌ பலுகிப்‌ பெருகி மனித 
சமுதாயத்தின்‌ ஒற்றுமையையும்‌, சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
கெடுத்துவிட்டது. அதன்‌ பிரதிபலனாக மனிதன்‌ கடவுளுக்குக்‌ கொடுக்கவேண்டிய 
வணக்கத்தையும்‌, கனத்தையும்‌, துதியையும்‌ கைவிட்டதுமல்லாமல்‌, கடவுள்‌ பயமே 
இல்லாமல்‌ வாழ்கிறான்‌. இன்று இவைகளைப்‌ பரிசுத்த வேதாகமத்திற்கூடாக அறிந்த 
நாம்‌, தேவ பயத்தோடும்‌ அவர்‌ வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிதலோடும்‌ ஜீவிக்க ஒரு 


தீர்மானம்‌ எடுப்போம்‌. 
விக்கிரகாராதனை பாவம்‌ 


“என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே 
வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கழ்த தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு உண்டாக்கவேண்டாம்‌, ந அவைகளை 
நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ 
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்துப்‌ 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌.”-யாத்‌.20: 3-5 


கன்றுக்குட்டியை வார்ப்பித்து வணங்கினார்கள்‌ 


மோசே மலையிலிருந்து இறங்கிவரத்‌ தாமதிக்கிறதை ஜனங்கள்‌ கண்டபோது, 
அவர்கள்‌ ஆரோனிடத்தில்‌ கூட்டங்கூடி, அவனை நோக்கி: எகிப்து தேசத்திலிருந்து 
எங்களை அழைத்துக்கொண்டூவந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ 
அறியோம்‌, ஆதலால்‌ ந்‌ எழுந்து, எங்களுக்கு முன்செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌ என்றார்கள்‌. அதற்கு ஆரோன்‌: உங்கள்‌ மனைவிகள்‌ 
குமாரர்‌ குமாரத்திகளுடைய காதுகளில்‌ இருக்கிற பொன்னணிகளைக்‌ கழற்றி, 


என்னிடத்தில்‌ கொண்டூவாருங்கள்‌ என்றான்‌. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 


91 


காதுகளில்‌ இருந்த பொன்னணிகளைக்‌ கழற்றி, ஆரோனிடததில்‌ 
கொண்படூவந்தார்கள்‌. அவர்கள்‌ கையிலிருந்து அவன்‌ அந்தப்‌ பொன்னை வாங்கி, 
சிற்பக்கருவியினால்‌ கருப்பிடித்து, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌: இஸ்ரவேலரே, உங்களை எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டூவந்த 
உங்கள்‌ தெய்வங்கள்‌ இவைகளே என்றார்கள்‌. ஆரோன்‌ அதைப்‌ பார்த்து, அதற்கு 
முன்பாக ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, நாளைக்குக்‌ கர்த்தருக்குப்‌ பண்டிகை என்று 
கூறினான்‌. மறுநாள்‌ அவர்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து, சர்வாங்க 
தகனபலிகளையிட்டு, சமாதானபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌, பின்பு, ஜனங்கள்‌ 
புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து, விளையாட எழுந்தார்கள்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நீ இறங்கிப்போ, எகிப்துதேசத்திலிருந்து நீ நடத்திக்கொண்டுவந்த 
உன்‌ ஜனங்கள்‌ தங்களைக்‌ கெடுத்துக்கொண்டார்கள்‌, அவர்களுக்கு நான்‌ விதித்த 
வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு விலகினார்கள்‌, அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு 
கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ பணிந்துகொண்டு, அதற்குப்‌ பலியிட்டூ: 
இஸ்ரவேலரே, உங்களை எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டூவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே என்று சொன்னார்கள்‌ எனறார்‌. பின்னும்‌ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: இந்த ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌, இவர்கள்‌ வணங்காக்கழுத்துள்ள 
ஜனங்கள்‌. 

“அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்குத்‌ திரும்பிப்போய்‌: ஐயோ, இந்த 
ஜனங்கள்‌ பொனனினால்‌ தங்களுக்குத்‌ தெய்வங்களை உண்டாக்கி, மகா பெரிய 


பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌.””- யாத்‌.32: 31 


“இந்த ஜனங்கள்‌ எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளைச்‌ 
செலுத்தப்போனால்‌, இந்த ஜனங்களின்‌ இருதயம்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ தங்கள்‌ ஆண்டவன்‌ வசமாய்த்‌ திரும்பி, அவர்கள்‌ 
என்னைக்‌ கொன்றுபோட்டு, யூதாவின்‌ ராஜாவாகிய ரெகொபெயாமின்‌ பாரிசமாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌ என்று தன்‌ மனதிலே சிந்தித்துக்கொண்டிருந்தான்‌. ஆகையால்‌ 
ராஜாவானவன்‌ யோசனைபண்ணி, பொன்னினால்‌ இரண்டு கன்றுக்குட்டிகளை 
உண்டாக்கி, ஜனங்களைப்‌ பார்த்து: நங்கள்‌ எருசலேமுக்குப்‌ போகிறது உங்களுக்கு 
வருத்தம்‌, இஸ்ரவேலரே, இதோ, இவைகள்‌ உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணின உங்கள்‌ தேவர்கள்‌ என்று சொல்லி, ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌, 
ஒன்றைத்‌ தாணிலும்‌ ஸ்தாபித்தான்‌. இந்தக்‌ காரியம்‌ பாவமாயிற்று, ஜனங்கள்‌ இந்த 
ஒரு கன்றுக்குட்டிக்காகத்‌ தாணமட்டூம்‌ போவார்கள்‌.”- 1 இரா. 12: 27-30 

“இஸ்ரவேல்‌ புத்திரரே, நீங்கள்‌ முற்றிலும்‌ விட்டுவிலகினவரிடத தில்‌ 
திரும்புங்கள்‌. உங்களுக்குப்‌ பாவமாக உங்கள்‌ கைகள்‌ செய்திருந்த வெள்ளி 
விக்கிரகங்களையும்‌, பொன்‌ விக்கிரகங்களையும்‌, உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
அக்காலத்திலே வெறுத்துவிடுவீர்கள்‌.”- ஏசா.31: 6-7 

92 


“அவர்கள்‌ என நாமம்‌ தரிக்கப்பட்ட ஆலயத்தைத்‌ தீட்டூப்படுத்தும்படிக்கு, தங்கள்‌ 
அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள்‌. அவர்கள்‌ மோளேகுக்கென்று தங்கள்‌ 
குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ தீக்கடக்கப்பண்ணும்படி இன்னோமுடைய 
குமாரனின்‌ பள்ளத்தாக்கிலிருக்கிற பாகாலின்‌ மேடைகளைக்‌ கட்டினார்கள்‌, 
யூதாவைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணுவதற்கு அவர்கள்‌ இந்த அருவருப்பான 
காரியத்தைச்‌ செய்யவேண்டுமென்று நான்‌ அவர்களுக்குக்‌ கற்பித்ததுமில்லை, அது 
என்‌ மனதிலே தோன்றினதுமில்லை.”- எரே.32: 34-35 


“உங்கள்‌ முறைகேட்டை உங்கள்மேல்‌ சுமத்துவார்கள்‌, அப்பொழுது நங்கள்‌ 
உங்கள்‌ நரகலான விக்கிரகங்களைச்‌ சேவித்த பாவங்களைச்‌ சுமந்து, நான்‌ 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்று அறிந்துகொள்வீர்கள்‌.”-எசேக்‌23: 49 


“இப்போதும்‌ அவர்கள்‌ அதிகமதிகமாய்ப்‌ பாவஞ்செய்து, தங்கள்‌ 
வெள்ளியினால்‌ வார்ப்பித்த சுரூபங்களையும்‌, தங்கள்‌ புததிக்கேற்ற 
விக்கிரகங்களையும்‌ தங்களுக்கு உண்டுபணணுகிறார்கள்‌, இவைகளெல்லாம்‌ 
தட்டாருடைய வேலை, மனுஷரில்‌ பலியிடுகிறவர்கள்‌ கனறுக்குட்டிகளை 
முத்தமிடலாமென்று இவைகளைக்குறித்துச்‌ சொல்லுகிறார்கள்‌.” -ஓசி.13: 2 


பொய்க்‌ கடவுள்களுக்கு தூபம்‌ காட்டுதல்‌ பாவம்‌ 


“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: நாண்‌ எருசலேமினமேலும்‌, யூதாவின்‌ சகல 
பட்டணங்களின்மேலும்‌, வரப்பண்ணின தீங்கையெல்லாம்‌ நீங்கள்‌ கண்டீர்கள்‌. இதோ, 
அவர்களும்‌ நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களும்‌ அறியாத தேவர்களுக்குத்‌ 
தூபங்காட்டவும்‌, ஆராதனைசெய்யவும்‌ போய்‌, எனக்குக்‌ கோபமூட்டும்படிக்குச்‌ செய்த 
அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌, அவைகள்‌ இந்நாளில்‌ பாழாய்க்கிடக்கிறது, 
அவைகளில்‌ குடியில்லை. நான்‌ வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தைச்‌ 
செய்யாதிருங்களென்று, தீர்க்கதரிசிகளாகிய என்‌ ஊழியக்காரரைக்கொண்டு 
உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியனுப்பிக்கொண்டிருந்தேன்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அந்நிய தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டாதபடிக்கு, என்‌ சொல்லைக்கேளாமலும்‌, 
பொல்லாப்பை விட்டுத்‌ திரும்புவதற்குச்‌ செவியைச்‌ சாய்க்காமலும்‌ போனார்கள்‌.” - 
எரே.44; 2-5 


“யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ வீதிகளிலும்‌, நீங்களும்‌ உங்கள்‌ 
பிதாக்களும்‌ உங்கள்‌ ராஜாக்களும்‌, உங்கள்‌ பிரபுக்களும்‌, தேசத்தின்‌ ஜனங்களும்‌ 
காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர்‌ நினைத்துத்‌ தம்முடைய மனதிலே 
வைத்துக்கொண்டார்‌. உங்கள்‌ கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌, நீங்கள்‌ செய்த 
அருவருப்புகளையும்‌, கர்த்தர்‌ அப்புறம்‌ பொறுத்திருக்கக்கூடாதபடியினால்‌ 
அல்லவோ, உங்கள்‌ தேசம்‌ இந்நாளில்‌ இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும்‌ 

93 


பாழும்‌ சாபமுமாயிற்று. நீங்கள்‌ தூபங்காட்டி, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்து, கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, அவருடைய 
வேதத்துக்கும்‌, அவருடைய கட்டளைகளுக்கும்‌, அவருடைய சாட்சிகளுக்கும்‌ இணங்கி 
நடவாமலும்‌ போனபடியினாலே இந்நாளில்‌ இருக்கிறபடி இந்தத்‌ தீங்கு உங்களுக்கு 
நேரிட்டது என்றான்‌.” -ஏரே,. 44: 21-23 


பில்லி சூனியம்‌ பாவம்‌ 


மெய்யான தேவனாகிய கர்த்தரால்‌ ஏலாத காரியமென்று ஒன்று இவ்வுலகில்‌ 
இதுவரைக்கும்‌ இல்லை இனிமேலும்‌ இருக்கப்போறதில்லை. அப்படியான உணமையும்‌, 
சத்தியமும்‌ இருக்கும்போது, நாம்‌ அப்படியான மெய்‌ தேவனை நாடித்‌ தேடாமல்‌, 
மனுஷனுடைய மத்திரங்களையும்‌, மாந்திரீகங்களையும்‌, பில்லி சூனியம்‌ போன்ற 
பிசாசின்‌ கிரிகைகளையும்‌ நம்பி அவற்றிற்கு இடம்‌ கொடுப்பதை தேவன்‌ வெறுக்கிறார்‌. 
எவ்வளவாகத்‌ தேவன்‌ இவற்றை வெறுக்கிறார்‌ என்பதை பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
கூறியிருப்பதைக்‌ கவனித்துப்‌ பார்ப்போம்‌. 

“இரண்டகம்பண்ணுதல்‌ பில்லிசூனியப்பாவத்துக்கும்‌, முரட்டாட்டம்பண்ணுதல்‌ 
அவபக்திக்கும்‌ விக்கிரகாராதனைக்கும்‌ சரியாய்‌ இருக்கிறது. நீர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்தபடியினாலே, அவர்‌ உம்மை ராஜாவாயிராதபடிக்குப்‌ 
புறக்கணித்துத்‌ தள்ளினார்‌ என்றான்‌.”-1 சாமு.15: 23 


“சூனியக்காரியை உயிரோடே வைக்கவேணடாம்‌.”- யாத.22: 18 


“அஞ்சனம்பார்க்கிறவர்களை நாடி, குறிசொல்லுகிறவர்களைத்‌ 
தேடாதிருங்கள்‌, அவர்களாலே தீட்டுப்படவேண்டாம்‌. நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தர்‌.”- லேவி.19: 31 


“அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்தொடர்ந்து 
சோரம்போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ, அந்த ஆத்துமாவுக்கு 
விரோதமாக எதிர்ததுநின்று, அவனைத்‌ தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோகப்பண்ணுவேன்‌. ஆதலால்‌ நீங்கள்‌ உங்களைப்‌ பரிசுத்தப்படுத்திப்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌, நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌.”- லேவி 20: 6-7 


“கர்த்தராகிய நான்‌ பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும்‌ எனக்கேற்ற 
பரிசத்தவான்களாயிருப்பீர்களாக, நீங்கள்‌ என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு, 
உங்களை மற்ற ஜனங்களைவிட்டூப்‌ பிரித்தெடுத்தேன்‌. அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களும்‌ 
குறிசொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும்‌ ஸ்திர£யாகிலும்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌, அவர்கள்மேல்‌ கல்லெறிவார்களாக, அவர்கள்‌ 
இரத்தப்பழி அவர்கள்மேல்‌ இருக்கக்கடவது என்று சொல்‌ என்றார்‌.”- லேவி 20: 
26-27 

94 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ போய்ச்‌ 
சேரும்போது. அந்த ஜாதிகள்‌ செய்யும்‌ அருவருப்புகளினபடி செய்யக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டாம்‌. தன்‌ மகனையாவது தன்‌ மகளையாவது 


தீக்கடக்கப்பண்ணுகிறவனும்‌, குறிசொல்லுகிறவனும்‌, நாள்பார்க்கிறவனும்‌, அஞ்சனம்‌ 


பார்க்கிறவனும்‌, சூணியக்காரனும்‌, மந்திரவாதியும்‌, சண்னதக்காரனும்‌, 


மாயவித்தைக்காரனும்‌, செத்தவர்களிடத்தில்‌ குறிகேட்கிறவனும்‌ உங்களுக்குள்ளே 


இருக்கவேண்டாம்‌. இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவன்‌ எவனும்‌ கர்த்தருக்கு 


அருவருப்பானவன்‌, இப்படிப்பட்ட அருவருப்புகளின்‌ நிமித்தம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை உன முன்னின்று துரத்திவிடூகிறார்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்கக்கடவாய்‌. நீ துரத்திவிடப்போகிற இந்த 
ஜாதிகள்‌ நாஸ்பார்க்கிறவர்களுக்கும்‌ குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌, நீ அப்படிச்‌ செய்கிறதற்கு உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உத்தரவுகொடார்‌.”- உபா. 18: 9-14 


“சூனிய வித்தைகள்‌ உன்‌ கையில்‌ இராதபடிக்கு அகற்றுவேன்‌, நாள்‌ 
பார்க்கிறவர்கள்‌ உன்னிடத்தில்‌ இல்லாமற்போவார்கள்‌. உன சுரூபங்களையும்‌ உன்‌ 
சிலைகளையும்‌ உன நடுவில்‌ இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன்‌, உன்‌ கையின்‌ 
கிரியையை நீ இனிப்‌ பணிந்துகொள்ளாய்‌. நான்‌ உன்‌ விக்கிரகத்தோப்புகளை உன்‌ 
நடுவில்‌ இராதபடிக்குப்‌ பிடுங்கி, உண்‌ பட்டணங்களை அழித்து, செவிகொடாத 
புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும்‌ உக்கிரத்தோடும்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
எனறார்‌.”- மீகா 5: 12-15 

“நான்‌ நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்படி உங்களிடத்தில்‌ வந்து, 
சூனியக்காரருக்கும்‌ விபச்சாரருக்கும்‌ பொய்யாணை இடூகிறவர்களுக்கும்‌, எனக்குப்‌ 
பயப்படாமல்‌ விதவைகளும்‌ திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின்‌ கூலியை 
அபகரித்துக்கொள்ளுகிறவர்களுக்கும்‌, பரதேசிக்கு அறியாயஞ்செய்கிறவர்களுக்கும்‌ 
விரோதமாய்த்‌ தீவிரமான சாட்சியாயிருப்பேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌.”- மல்கியா 3: 5 


“ஆவியினால்‌ நடத்தப்படுவீர்களானால்‌, நீங்கள்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்பட்டவர்களல்ல. மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ வெளியரங்கமாயிருக்கின்றன 


அவையாவன: விபசாரம்‌, வேசித்தனம்‌, அசுத்தம்‌, காமவிகாரம்‌, விக்கிரகாராதனை, 


பில்லிசூனியம்‌, பகைகள்‌, விரோதங்கள்‌, வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, 


பிரிவினைகள்‌ , மார்க்கபேதங்கள்‌, பொறாமைகள்‌, கொலைகள்‌, வெறிகள்‌, 


களியாட்டுகள்‌ முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ 


தேவனுடைய ராஜ்யததைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று முன்னே நான்‌ 
சொன்னதுபோல இப்பொழுதும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.”- கலாத்‌. 5: 18-21 


95 


“பயப்படுகிறவர்களும்‌, அவிசுவாசிகளும்‌, அருவருப்பானவர்களும்‌, 
கொலைபாதகரும்‌, விபசாரக்காரரும்‌, சூனியக்காரரும்‌, விக்கிரகாராதனைக்காரரும்‌, 
பொய்யர்‌ அனைவரும்‌ இரண்டாம்‌ மரணமாகிய அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற 


கடலிலே பங்கடைவார்கள்‌ என்றார்‌.”- வெளி, 21: 8 


“ஜீவவிருட்சத்தின்மேல்‌ அதிகாரமுள்ளவர்களாவதற்கும்‌, வாசல்கள்‌ வழியாய்‌ 
நகரத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கும்‌ அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. நாய்களும்‌, சூனியக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌, கொலைபாதகரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும்‌ புறம்பே 
இருப்பார்கள்‌. சபைகளில்‌ இவைகளை உங்களுக்குச்‌ சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு 
இயேசுவாகிய நான்‌ என்‌ தூதனை அனுப்பினேன்‌. நான்‌ தாவீதின்‌ வேரும்‌ சந்ததியும்‌, 
பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன்‌ எனறார்‌.” -வெளி.32:14-16 


யோசியா ராஜா சகல அருவருப்புகளையும்‌ நிர்முலமாக்கினான்‌ 


ராஜாவாகிய யோசியாவின்‌ பதினெட்டாம்‌ வருஷத்திலே கர்த்தருக்கு இந்தப்‌ 
பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இலக்கியா கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ கண்டெடுத்த புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு, யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, ௬ரூபங்களையும்‌ நரகலான விக்கிரகங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்கினான்‌. கர்த்தரிடத்துக்குத்‌ தன்‌ முழு இருதயத்தோடும்‌ தன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ தன்‌ முழு பலத்தோடும்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
ஏற்றபடியெலலாம்‌ செய்ய மனதைச்‌ சாய்த்தான்‌, அவனைப்போலொத்த ராஜா 
அவனுக்குமுன்‌ இருந்ததுமில்லை, அவனுக்குப்பின்‌ எழும்பினதுமில்லை. 


யோசியா ராஜாவைப்போல நாமும்‌ தேவனுக்குப்‌ பிரியமில்லாத அருவருப்பான 
இந்தப்‌ பில்லி சூனியம்‌, மந்திரம்‌ மாந்திரீகம்‌, அஞ்சணம்‌, குறிசொல்லுதல்‌ போன்ற 
பாவமான காரியங்களில்‌ ஈடுபடாமல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளவர்களாக அவருடைய 


வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தைப்‌ பெறுவோம்‌. 
தேவனுடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமை பாவம்‌ 


தேவன்‌ தமது படைப்புகளான மனித சமுதாயத்தை தம்முடைய சித்தப்படி 
வழிநடத்த கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ ,பிரமாணங்களையும்‌, 
போதனைகளையும்‌ தந்திருக்கிறார்‌. அவைகளின்படி மனிதன்‌ நடக்கவேண்டுமென்பது 
அவருடைய எதிர்பார்ப்பு, அவைகளின்படி நடக்கும்போது ஆசீர்வாதமும்‌, 
அவைகளை மீறி ஜீவிக்கும்போது சாபத்தையும்‌ மனிதன்‌ பெறுகிறான்‌, இவற்றை 
அறிந்து உணர்ந்து ஜீவிப்பது எமது கடமை, 
96 


“பாவஞ்செய்கிற எவனும்‌ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான்‌, 
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்‌.”- யோவான்‌ 3: 4 


“பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தாவே, உம்மில்‌ அன்புகூர்ந்து, உம்முடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ 
காக்கிற மகத்துவமும்‌ பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக இன்று இரவும்பகலும்‌ உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய நாங்கள்‌ உமக்கு விரோதமாகச்‌ செய்த பாவங்களை அறிக்கையிடூகிற 
அடியேனுடைய ஜெபத்தைக்‌ கேட்கிறதற்கு, உம்முடைய செவி கவனித்தும்‌, 
உம்முடைய கண்கள்‌ திறந்தும்‌ இருப்பதாக, நானும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டாரும்‌ 
பாவஞ்செய்தோம்‌. நாங்கள்‌ உமக்கு முன்பாக மிகவும்‌ கெட்டவர்களாய்‌ நடந்தோம்‌, 
நர்‌ உம்முடைய தாசனாகிய மோசேக்குக்‌ கற்பித்த கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ கைக்கொள்ளாதேபோனோம்‌. நீங்கள்‌ 
கட்டளையை மீறினால்‌, நான்‌ உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ திரும்பி, என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, அவைகளின்படி 
செய்வீர்களானால்‌, உங்களிலே தளளுண்டு போனவர்கள்‌ வானத்தின்‌ 
கடையாந்தரத்தில்‌ இருந்தாலும்‌, நான்‌ அங்கேயிருந்து அவர்களைச்‌ சேர்த்து, என்‌ 
நாமம்‌ விளங்கும்படி நான்‌ தெரிந்துகொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களைக்‌ 
கொண்டுவருவேன்‌ என்றும்‌ தேவரீர்‌ உம்முடைய தாசனாகிய மோசேக்குக்‌ 


கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும்‌.”-நெகே.1: 5-9 
அறியாமையினால்‌ கட்டளையை மீறுதல்‌ 


“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌, ஒருவன்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை அறியாமையினால்‌ மீறி, 
செய்யத்தகாததைச்‌ செய்து பாவத்துக்கு உட்பட்டால்‌ அறியவேண்டியதாவது:”- லேவி, 
4; 2 “இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ அறியாமையினால்‌ பாவஞ்செய்து, காரியம்‌ 
தங்கள்‌ கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால்‌, கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 
யாதொன்றை மீறி, செய்யததகாததைச்‌ செய்து, பாவததுக்குட்பட்டுக 
குற்றறவாளிகளானால்‌, அவர்கள்‌ செய்த பாவம்‌ தெரியவரும்போது, சபையார்‌ 
அந்தப்‌ பாவத்தினிமித்தம்‌ ஒரு இளங்காளையை ஆசரிப்புக்கூடாரத்துக்கு முன்பாகப்‌ 
பலியிடக்‌ கொண்டூவரவேண்டும்‌.”-லேவி,4: 13-14 


“ஒருவன்‌ செய்யத்தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால்‌ விலக்கப்பட்ட 
யாதொன்றைச்‌ செய்து பாவத்துக்குட்பட்டால்‌, அதை அவன்‌ அறியாமையினால்‌ 
செய்தாலும்‌, அவன்‌ குற்றமுள்ளவனாயிருந்து, தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌. 
அதினிமித்தம்‌ அவன்‌ குற்றநிவாரணபலியாக, உன்‌ மதிப்புக்குச்‌ சரியான பழுதற்ற 
ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில்‌ கொண்டூவருவானாக, அவன்‌ அறியாமல்‌ 


97 


செய்த தப்பிதத்தை ஆசாரியன்‌ அவனுக்காக நிவிர்த்திசெய்யக்கடவன்‌, அப்பொழுது 
அது அவனுக்கு மனனிக்கப்படும்‌. இது குற்றறிவாரணபலி, அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்தான்‌ என்பது நிச்சயம்‌ எனறார்‌.”- லேவி 5: 17-19 


“தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌, அவைகளை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌,” நீதி,28: 13 


அநீதியெல்லாம்‌ பாவம்‌ 


“அநீதியெல்லாம்‌ பாவந்தான்‌, என்றாலும்‌ மரணத்துக்கு ஏதுவல்லாத 
பாவமுமுண்டூ.”- 1 யோவான 5: 17 பாவஞ்செய்கிற எவனும்‌ நியாயப்பிரமாணத்தை 
மீறுகிறான்‌, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்‌. அவர்‌ நம்முடைய பாவங்களைச்‌ 
சுமந்து தர்க்க வெளிப்பட்டாரென்று அறிவீர்கள்‌, அவரிடத்தில்‌ பாவமில்லை, அவரில்‌ 
நிலைத்திருக்கிற எவனும்‌ பாவஞ்செய்கிறதில்லை, பாவஞ்செய்கிற எவனும்‌ அவரைக்‌ 
காணவுமில்லை, அவரை அறியவுமில்லை. பிள்ளைகளே, நீங்கள்‌ ஒருவராலும்‌ 
வஞ்சிக்கப்படாதிருங்கள்‌, நீதியைச்‌ செய்கிறவன்‌ அவர்‌ நீதியுள்ளவரா 
யிருக்கிறதுபோலத்‌ தானும்‌ நீதியுள்ளவனாயிருக்கிறான்‌. பாவஞ்செய்கிறவன்‌ 
பிசாசினாலுண்டாயிருக்கிறான்‌ , ஏனெனில்‌ பிசாசானவன்‌ ஆதிமுதல்‌ 
பாவஞ்செய்கிறான்‌, பிசாசினூடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய 
குமாரன்‌ வெளிப்பட்டார்‌, தேவனால்‌ பிறந்த எவனும்‌ பாவஞ்செய்யான்‌, ஏனெனில்‌ 
அவருடைய வித்து அவனுக்குள்‌ தரிததிருக்கிறது, அவன்‌ தேவனால்‌ 
பிறந்தபடியினால்‌ பாவஞ்செய்யமாட்டான்‌. இதினாலே தேவனுடைய பிள்ளைகள்‌ 
இன்னாரென்றும்‌, பிசாசின்‌ பிள்ளைகள்‌ இன்னாரென்றும்‌ வெளிப்படும்‌, நீதியைச்‌ 
செய்யாமலும்‌ தன்‌ சகோதரனில்‌ அனபுகூராமலும்‌ இருக்கிற எவனும்‌ தேவனால்‌ 
உண்டானவனல்ல, நாம்‌ ஒருவரிலொருவர்‌ அனபுகூரவேண்டூுமென்பதே நீங்கள்‌ 
ஆதிமுதல்‌ கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால்‌ உண்டாயிருந்து 
தன்‌ சகோதரனைக்‌ கொலைசெய்த காயீனைப்போலிருக்கவேண்டாம்‌, அவன்‌ 
எதினிமித்தம்‌ அவனைக்‌ கொலைசெய்தான? தன்‌ கிரியைகள்‌ பொல்லாதவைகளும்‌, 
தன்‌ சகோதரனுடைய கிரியைகள்‌ நீதியுள்ளவைகளுமாயிருந்ததினிமித்தந்தானே. 


“அநியாயமான தீர்ப்புகளைச்‌ செய்கிறவர்களுக்கும்‌, கொடுமையான 
கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும்‌ ஐயோ! “- ஏசா. 10: 2 

“சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கிவைக்கிற மனுஷருடைய எல்லாவித 
அவபக்திக்கும்‌ அறியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்திலிருந்து 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.”- ரோமர்‌ 1: 18 


98 


விவாகம்‌ கனமுள்ளது, விவாகரத்து பாவம்‌ 


“விவாகம்‌ யாவருக்குளளும்‌ கனமுளளதாயும்‌, விவாகமஞ்சம்‌ 
அசுசிப்படாததாயுமிருப்பதாக, வேசிக்கள்ளரையும்‌ விபசாரக்காரரையும்‌ தேவன்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌.”- எபிரே.13: 4 “பின்பு, தேவனாகிய கர்த்தர்‌: மனுஷன்‌ 
தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்‌ 
என்றார்‌.”- ஆதி 2: 18 “அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கு அயர்ந்த 
நித்திரையை வரப்பண்ணினார்‌, அவன்‌ நித்திரையடைந்தான்‌, அவர்‌ அவன்‌ விலா 
எலும்புகளில்‌ ஒன்றை எடுத்து, அந்த இடத்தைச்‌ சதையினால்‌ அடைத்தார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ மணுஷனில்‌ எடுத்த விலா எலும்பை மனுஷியாக 
உருவாக்கி, அவளை மனுஷனிடத்தில்‌ கொண்டுவந்தார்‌. அப்பொழுது ஆதாம்‌: இவள்‌ 
என்‌ எலும்பில்‌ எலும்பும்‌, என்‌ மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ இருக்கிறாள்‌, இவள்‌ 
மனுஷனில்‌ எடூக்கப்பட்டபடியினால்‌ மனுஷி எனனப்படூவாள்‌ எனறான்‌. 
இதினிமித்தம்‌ புருஷண்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டூ, தன்‌ 
மனைவியோடே இசைந்திருப்பான்‌, அவர்கள்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌.”- ஆதி, 
2௨ 21-24 


“அப்பொழுது, பரிசேயர்‌ அவரைச்‌ சோதிக்கவேண்டுமென்று அவரிடத்தில்‌ 
வந்து: புருஷனானவன்‌ தன்‌ மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும்‌ 
குள்ளிவிடூவது நியாயமா என்று கேட்டார்கள்‌. அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: 
ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர்‌ அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக 
உண்டாக்கினார்‌ என்பதையும்‌, இதினிமித்தம்‌ புருஷனானவன்‌ தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ விட்டுத்‌ தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌ என்று அவர்‌ சொன்னதையும்‌, நீங்கள்‌ 
வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால்‌, அவர்கள்‌ இருவராயிராமல்‌, ஒரே 
மாம்சமாயிருக்கிறார்கள்‌, ஆகையால்‌, தேவன்‌ இணைதததை மனுஷன்‌ 
பிரிக்காதிருக்கக்கடவன்‌ என்றார்‌.”- மத்தே. 19: 3-6 


“விவாகம்பண்ணிக்கொண்டவர்களுக்கு நானல்ல, கர்த்தரே 
கட்டளையிடூகிறதாவது: மனைவியானவள்‌ தன புருஷனை விட்டுப்‌ 
பிரிந்துபோகக்கூடாது.”- 1 கொரி. 7: 10 


அவிசுவாசியை மணக்கக்கூடாது 


“அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்‌ பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, 
நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ சம்பந்தமேது? ஒளிக்கும்‌ இருளுக்கும்‌ ஐக்கியமேது? 
கிறிஸ்துவுக்கும்‌ பேலியாளுக்கும்‌ இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்குப்‌ 
பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ சம்பந்தமேது? நான்‌ 


99 


அவர்களுக்குள்ளே வாசம்பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ ஜனங்களாயிருப்பார்கள்‌ என்று, தேவன்‌ 
சொன்னபடி, நீங்கள்‌ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே.”- 
2 கொரி.6: 14-16 


ஒரு கணவன்‌ ஒரு மனைவி - பலதாரமணம்‌ தடை 


“நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால்‌, அவிழ்க்கப்பட வகைதேடாதே, 
நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால்‌, மனைவியைத்‌ தேடாதே.”- 1 கொரி.7: 27 


“ஆகையால்‌ கண்காணியானவன குற்றஞ்சாட்டப்படாதவனும்‌, ஒரே 
மனைவியை உடைய புருஷனும்‌, ஜாக்கிரதையுள்ளவனும்‌, தெளிந்த 
புத்தியுள்ளவனும்‌, யோக்கியதையுள்ளவனும்‌, அந்நியரை உபசரிக்கிறவனும்‌, 
போதகசமர்ததனுமாய்‌ இருக்கவேண்டும்‌. அவன்‌ மதுபானப்பிரியனும்‌, 
அடிக்கிறவனும்‌, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல்‌, 
பொறுமையுள் ளவனும்‌, சண்டைபண்ணாதவனும்‌, பணஆசையில்லாதவனு 
மாயிருந்து, தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாய்‌ நடத்துகிறவனும்‌, தன்‌ 
பிள்ளைகளைச்‌ சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ கீழ்ப்படியப்பண்ணு 


கிறவனுமாயிருக்கவேண்டும்‌.”- 1 தீமோ.3: 2-4 


“ஆதலால்‌, எவனாகிலும்‌ தன்‌ மனைவி வேசித்தனஞ 


்‌செய்ததினிமித்தமேயனறி, அவளைத்‌ தள்ளிவிட்டு வேறொருத தியை 


விவாகம்பண்ணினால்‌, அவண்‌ விபசாரஞ்செய்கிறவனாயிருப்பான, 
தள்ளிவிடப்பட்டவளை விவாகம்‌ பண்ணுகிறவனும்‌ விபசாரஞ்செய்கிறவனாயிருப்பான்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ எனறார்‌.”- முத்தே, 19: 9 


சகோதரனே! சகோதரியே!! 


மேலே கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு அமைய, முதன்முதலாக ஒரு 
ஆணுக்கும்‌ ஒரு பெண்ணுக்கும்‌ திருமணத்தை ஏற்படுத்தி அவர்களை கணவன்‌ 
மனைவியாக இணைத்து வைத்தவர்‌ கடவுள்‌. அவர்களுடைய உறவை தேவன்‌ 
ஆசீர்வதித்தார்‌, அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில்‌ வேறு உறவுகளுக்கு 
இடமில்லை. அவர்கள்‌ இருவருடைய திருமண வாழ்க்கையில்‌ விவாகரத்து என்ற 
சொல்லுக்கே இடமில்லை. தேவன்‌ இணைத்ததை மனுஷன்‌ பிரிக்காதிருக்கக்கடவன்‌. 
வேசித்தனம்‌ போன்ற பாவத்தைத்தவிர, வேறு காரணங்களுக்காக விவாகரத்து 
அனுமதிக்கப்படவில்லை, அப்படியே ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை திருமணம்‌ 
பண்ணக்கூடாது. மேலும்‌ ஒரு கணவன்‌ ஒரு மனைவி என்பது தேவ கட்டளை, 
பலதாரமணம்‌ தடைசெய்யப்பட்டுள்ளது. எனவே எமது வாழ்க்கையை நாம்‌ 
எவ்வளவாகப்‌ பாதுகாத்து ஜீவிக்கவேண்டும்‌ என்பதை உணர்ந்து செயற்படவேண்டும்‌. 


100 


பாலியல்‌ குற்றங்கள்‌ பாவம்‌ 


“அநியாயக்காரர்‌ தேவனுயைட ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று 
அறியீர்களா? வஞ்சிககப்படாதிருங்கள , வேசிமார்க்கத தாரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, விபச்சாரக்காரரும்‌, சுயபுணர்ச்சிக்காரரும்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரரும்‌, திருடரும்‌, பொருளாசைக்காரரும்‌, வெறியரும்‌, 
உதாசினரும்‌, கொள்ளைக்காரரும்‌ தேவனுடைய ராஜ்யததைச 
சுதந்தரிப்பதில்லை.”- 1 கொரி, 9-1 


தவறான பாலுறவுகள்‌ 


“பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. நீங்கள்‌ 
குடியிருந்த எகிப்துதேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்‌, நான்‌ உங்களை 
அழைத்துப்போகிற கானான்‌ தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்‌, 
அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும்‌, என்னுடைய நியாயங்களின்படி 
செய்து, என்னுடைய கட்டளைகளைக்‌ கைக்கொண்டூ நடவுங்கள்‌, நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. ஆகையால்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌, அவைகளின்படி செய்கிறவன்‌ எவனும்‌ அவைகளால்‌ 
பிழைப்பான்‌, நான்‌ கர்த்தர்‌. ஒருவனும்‌ தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை 
நிர்வாணமாக்கும்படி அவளைச்‌ சேரலாகாது, நான்‌ கர்த்தர்‌, உன்‌ தகப்பனையாவது 
உன்‌ தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது, அவள்‌ உன்‌ தாயானவள்‌, அவளை 
நிர்வாணமாக்கலாகாது. உன்‌ தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, 
அது உன தகப்பனுடைய நிர்வாணம்‌. உன்‌ தகப்பனுக்காவது உன தாய்க்காவது 
வீட்டிலாகிலும்‌ புறத்திலாகிலும்‌ பிறந்த குமாரத்தியாகிய உன்‌ சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது, உன்‌ குமாரனுடைய மகளையாவது உன 
குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது, அது உன்னுடைய 
நிர்வாணம்‌. உன்‌ தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ உன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த 
குமாரத தியை நிர்வாணமாக்கலாகாது, அவள்‌ உனக்குச்‌ சகோதரி. உண்‌ 
தகப்பணுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள்‌ உன்‌ தகப்பனுக்கு 
நெருங்கின இனமானவளர்‌, உன்‌ தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, 
அவள்‌ உன்‌ தாய்க்கு நெருங்கின இனமானவள்‌. உன்‌ தகப்பனுடைய சகோதரனை 
நிர்வாணமாக்கலாகாது, அவன்‌ மனைவியைச்‌ சேராயாக, அவள்‌ உன்‌ தகப்பனுடைய 
சகோதரி, உன்‌ மருமகளை நிர்வாணமாக்கலாகாது, அவள்‌ உன குமாரனுக்கு 
மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாகாது, உன்‌ சகோதரனுடைய மனைவியை 
நிர்வாணமாக்கலாகாது, அது உன்‌ சகோதரனுடைய நிர்வாணம்‌. ஒரு ஸ்திரீயையும்‌ 


அவளர்‌ மகளையும்‌ நிர்வாணமாக்கலாகாது, அவளுடைய குமாரரின்‌ மகளையும்‌ 


101 


அவளுடைய குமாரத்தியின்‌ மகளையும்‌ நீர்வாணமாக்கும்படி விவாகம்பண்ணலாகாது, 
இவர்கள்‌ அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள்‌, அது முறைகேடு. உன்‌ மனைவி 
உயிரோடிருக்கையில்‌, அவளுக்கு உபததிரவமாக அவள்‌ சகோதரியையும்‌ 
நிர்வாணமாக்கும்பொருட்டு அவளை விவாகம்பண்ணலாகாது. ஸ்திரீயானவள்‌ 
சூதகத்தால்‌ விலக்கத்திலிருக்கையில்‌, அவளை நிர்வாணமாக்க அவளோடே சேராதே. 
பிறனுடைய மனைவியோடே சேரும்படி சயனித்து, அவளால்‌ உன்னைத்‌ 
தீட்டுப்படுத்திக்கொள்ளவேண்டாம்‌. ந உன்‌ சந்ததியில்‌ யாரையாகிலும்‌ 
மோளே குக்கென்று துக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன்‌ தேவனுடைய நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காதே, நான்‌ கர்த்தர்‌. பெண்ணோடு சம்யோகம்‌ 
பண்ணுகிறதுபோல ஆணோடே சம்யோகம்‌ பண்ணவேண்டாம்‌, அது அருவருப்பானது. 
யாதொரு மிருகத்தோடும்‌ நீ புணர்ச்சிசெய்து, அதினாலே உன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தவேண்டாம்‌, ஸ்திரீயானவள்‌ மிருகத்தோடே புணரும்படி அதற்கு 
முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு, இவைகளில்‌ ஒன்றினாலும்‌ 
உங்களைத்‌ தீட்டுப்படுத்தாதிருங்கள்‌, நான்‌ உங்கள்‌ முன்னின்று துரத்திவிடூகிற 
ஜாதிகள்‌ இவைகளெல்லாவற்றினாலும்‌ தங்களைத்‌ தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌, 
தேசமும்‌ தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால்‌ அதின்‌ அக்கிரமத்தை 
விசாரிப்பேன்‌, தேசம்‌ தண்‌ குடிகளைக கககிப்போடும்‌. இந்த 
அருவருப்புகளையெல்லாம்‌ உங்களுக்குமுன்‌ இருந்த அந்த தேசத்தின்‌ மனிதர்‌ 
செய்ததினாலே தேசம்‌ தீட்டாயிற்று, இப்பொழுதும்‌ உங்களுக்கு முன்‌ இருந்த 
ஜாதிகளை தேசம்‌ கக்கிப்போட்டதுபோல, நீங்கள்‌ அதைத்‌ தீட்டுப்படுத்தும்போது 
அது உங்களையும்‌ கக்கிப்போடாதபடிக்கு, நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு, தேசத்திலே பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே 
தங்குகிற அந்நியனானாலும்‌ இந்த அருவருப்புகளில்‌ ஒன்றையும்‌ செய்யவேண்டாம்‌. 
இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில்‌ யாதொன்றை யாராவது செய்தால்‌, செய்த 
அந்த ஆத்துமாக்கள்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டுபோவார்கள்‌. ஆகையால்‌ 
உங்களுக்குமுன்‌ செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில்‌ யாதொன்றை நீங்கள்‌ 
செய்து, அவைகளால்‌ உங்களைத்‌ தீட்டுப்படூத்திக்கொள்ளாதபடிக்கு என்‌ 
கட்டளையைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌, நாண்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
சொல்‌ என்றார்‌.”- லேவி,18: 1-30 


விபச்சாரமும்‌ வேசித்தனமும்‌ பாவம்‌ 


“சிலநாள்‌ சென்றபின்‌, அவனுடைய எஜமானின்‌ மனைவி யோசேப்பின்மேல்‌ 
கண்போட்டு, என்னோடே சயனி என்றாள்‌. அவனோ தன்‌ எஜமானுடைய 
மனைவியின்‌ சொல்லுக்கு இணங்காமல்‌, அவளை நோக்கி: இதோ, வீட்டிலே 
என்னிடத்தில்‌ இருக்கிறவைகளில்‌ யாதொன்றைக்குறிததும்‌ என்‌ ஆண்டவன்‌ 
விசாரியாமல்‌, தமக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ என்‌ கையில்‌ ஒப்பித்திருக்கிறார்‌. 


102 


இந்த வீட்டிலே என்னிலும்‌ பெரியவன்‌ இல்லை, நீ அவருடைய 
மனைவியாயிருக்கிறபடியால்‌ உன்னைத்‌ தவிர வேறொன்றையும்‌ அவர்‌ எனக்கு 
விலக்கி வைக்கவில்லை, இப்படியிருக்க, நாண்‌ இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு 
உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்வது எப்படி என்றான.”- ஆதி, 
39; 7-9 


“ஆகிலும்‌ வேசித்தனம்‌ இராதபடிக்கு அவனவன்‌ தன சொந்த 
மனைவியையும்‌ , அவள வள்‌ தன சொந்தப்‌ புருஷனையும்‌ 
உடையவர்களாயிருக்கவேண்டும்‌. புருஷன்‌ தன்‌ மனைவிக்குச்‌ செய்யவேண்டிய 
கடமையைச்‌ செய்யக்கடவன்‌, அப்படியே மனைவியும்‌ தன்‌ புருஷனுக்குச்‌ 
செய்யக்கடவள்‌, மனைவியானவள்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, புருஷனே 
அதற்கு அதிகாரி, அப்படியே புருஷனும்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, 
மனைவியே அதற்கு அதிகாரி.”- 1 கொரி, 7: 2-4 


“மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன: 


விபச்சாரம்‌, வேசித்தனம்‌, அசுத்தம்‌, காமவிகாரம்‌, விக்கிரகாராதனை, பில்லிசூனியம்‌, 


பகைகள்‌, விரோதங்கள்‌, வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, பிரிவினைகள்‌, 
மார்க்கபேதங்கள்‌, பொறாமைகள்‌, கொலைகள்‌, வெறிகள்‌, களியாட்டூகள்‌ 
முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யததைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று முன்னே நான்‌ சொன்னதுபோல 
இப்பொழுதும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.”- கலா. 5: 19-21 


இவ்வளவு வசனங்களுக்கூடாக தேவன்‌ எம்மைத்‌ தமது தாசர்கள்‌ மூலமாக 
எச்சரித்து, தமது வார்த்தைகளைக்கொண்டூ போதித்து, நடந்த பல 
சம்பவங்கள் மூலம்‌ எமக்குக்‌ கற்பித்தபோதிலும்‌, இன்று பாவம்‌ இவ்வுலகில்‌ எங்கும்‌ 
பலுகிப்‌ பெருகிப்‌ பரந்து கிடக்கிறது. இரகசிகமாக ஒளிமறைவில்‌ செய்த பாவங்கள்‌ 
இப்போ பகிரங்கமாக, விளம்பர விபரத்தோடூ விபச்சபர விடூதிகளும்‌, ஒருபால்‌ 
திருமணங்கள்‌ பல நாடுகளில்‌ சட்டமாக்கப்பட்டு ஒரு சில கிறிஸ்தவ ஆலயங்களில்‌ 
திருமண ஆராதனையுடன்‌ ( ஒருபால்‌ ) தம்பதிகள்‌ ஆசீர்வதிக்கப்படூவதும்‌ சர்வ 
சாதாரணமாகிவிட்டது. எவ்வளவாக சத்துருவான பிசாசானவன்‌ அநேக உலக 
மக்களை வஞ்சித்து தன்வசப்படுத்தி, தடுமாற வைத்து, குருட்டாட்டமாக்கி, 
சத்தியத்திற்கு விரோதமாகச்‌ செயற்பட வைக்கிறான்‌ என்பதையும்‌, சிந்திக்க 
முடியாதபடி படித்த கல்விமான்களையும்‌ தன்‌ ஆட்சிக்குள்‌ வைத்திருக்கிறான்‌. 

இன்று இவைகளை வாசித்து அறிந்துகொண்ட நாம்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவருடைய வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, எமது பாவங்களை அறிக்கையிட்டு 
விட்டுவிட்டு, பாவ மன்னிப்பைப்பெற்று, ஒரு பரிசுத்த ஜீவியம்‌ ஜீவிக்க தர்மானிப்போம்‌, 
செயற்படுவோம்‌, ஆசி பெறுவோம்‌. 


103 


திய நோக்கம்‌, வீணான பேச்சு, பிறனை அவமதித்தல்‌, 
மேட்டிமை யாவும்‌ பாவமே 


“திவினைசெய்ய உபாயஞ்செய்கிறவன்‌ துஷ்டன்‌ எனனப்படூவான்‌. தீயநோக்கம்‌ 


பாவமாம்‌, பரியாசக்காரன்‌ மனுஷருக்கு அருவருப்பானவன்‌”- நீதி, 24: 8-9 


“இவ்வுலகத்தின்‌ ஞானம்‌ தேவனுக்கு முன்பாகப்‌ பைத்தியமாயிருக்கிறது. 
அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறாரென்றும்‌, 
ஞானிகளுடைய சிந்தனைகள்‌ வீணாயிருக்கிறதென்று கர்ததர்‌ 
அறிந்திருக்கிறாரென்றும்‌ எழுதியிருக்கிறது.”-1 கொரி.3: 19- 20 


“பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ உதடன, புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌, 
சொற்களின்‌ மிகுதியில்‌ பாவமில்லாமற்போகாது, தன்‌ உதடூகளை அடக்குகிறவனோ 
புத்திமான்‌.” -நீதி, 10: 18-19 


பிறனை அவமதிக்கிறவன்‌ பாவஞ்செய்கிறான, தரிததிரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌.- நீதி, 14: 21 


“மேட்டிமையான பார்வையும்‌, அகந்தையான மனமுமுள்ள துன்மார்க்கர்‌ 
போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே,”- நீதி.21: 4 


“ஆதலால்‌, ஒருவன்‌ நன்மைசெய்ய அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ 
செய்யாமற்போனால்‌, அது அவனுக்குப்‌ பாவமாயிருக்கும்‌.”- யாக்‌, 4:17 

“அவர்கள்‌ நீதியின்‌ மாக்கத்தை அறிந்தபின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதைப்பார்க்கிலும்‌ அதை 
அறியாதிருந்தார்களானால்‌ அவர்களுக்கு நலமாயிருக்கும்‌”-.? பேதுரு 2: 21 


“தன்‌ எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்‌ ஆயத்தமாயிராமலும்‌, 
அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும்‌ இருந்த ஊழியக்காரன்‌ அநேக அடிகள்‌ 
அடிக்கப்படுவான்‌. அறியாதவனாயிருந்து, அடிகளுக்கு ஏதுவானவைகளைச்‌ 
செய்தவனோ, சில அடிகள்‌ அடிக்கப்படுவான்‌, எவனிடததில்‌ அதிகங்‌ 
கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில்‌ அதிகங கேட்கப்படும்‌, மனுஷர்‌ எவனிடத்தில்‌ 
அதிகமாய்‌ ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில்‌ அதிகமாய்க்‌ கேட்பார்கள்‌.”-லூக்‌. 
12: 47-48 


“துமையை வெறுப்பதே கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌, பெருமையையும்‌, 


அகந்தையையும்‌, தீய வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ வெறுக்கிறேன்‌.”-நீதி,8: 13 


“துன்மார்க்கன்‌ தன்‌ பெருமையினால்‌ சிறுமைப்பட்டவனைக்‌ கடூரமாய்த்‌ 


துன்பப்படூத துகிறான்‌ , அவர்கள்‌ நினைத்த சதிமோசங்களில்‌ அவர்களே 


104 


அகப்படூவார்கள்‌. துன்மார்க்கன்‌ தன்‌ உள்ளம்‌ இச்சித்ததைப்‌ பெற்றதினால்‌ 
பெருமை பாராட்டி, பொருளை அபகரித்துத்‌ தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை 
அசட்டை பண்ணுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தன்‌ கர்வத்தினால்‌ தேவனைத்‌ தேடான, 
அவன்‌ நினைவுகளெல்லாம்‌ தேவன்‌ இல்லையென்பதே. அவன்‌ வழிகள்‌ எப்போதும்‌ 
கேடூுள்ளவைகள்‌, உம்முடைய நியாயத்தூர்ப்புகள்‌ அவன்‌ பார்வைக்கு எட்டாமல்‌ 
மிகவும்‌ உயரமாயிருக்கிறது, தன்‌ எதிராளிகளெல்லார்மேலும்‌ சீறுகிறான்‌. நான்‌ 
அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறைதோறும்‌ தீங்கு என்னை 
அணுகுவதில்லையென்று தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்ளுகிறான்‌, அவன்‌ வாய்‌ 
சபிப்பினாலும்‌ கபடத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌ நிறைந்திருக்கிறது, அவன்‌ 
நாவின்கீழ்‌ தீவினையும்‌ அக்கிரமமும்‌ உண்டூ.”- சங்‌, 10; 2-7 


“அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனுக்குப்‌ பரியாசக்காரனென்று பெயர்‌, அவன்‌ 
அகந்தையான சினத்தோடே நடக்கிறான்‌.”- நீதி, 21: 24 


“கன்மலை வெடிப்புகளாகிய உன்‌ உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, 
என்னைத்‌ தரையிலே விழத்தளளுகிறவன்‌ யார்‌? என்று உன இருதயத்தில்‌ 
சொல்லுகிறவனே, உன்‌ இருதயத்தின்‌ அகந்தை உன்னை மோசம்போக்குகிறது.”- 
ஓபதி, 1: 3 

“நீங்கள்‌ செவிகொடுத்துக்‌ கேளுங்கள்‌, மேட்டிமையாய்‌ இராதேயுங்கள்‌, கர்த்தர்‌ 
விளம்பினார்‌.”- எரே, 13: 15 


“பிறனை இரகசியமாய்‌ அவதுபாறு பண்ணுகிறவனைச்‌ சங்கரிப்பேன்‌, 
மேட்டிமைக்‌ கண்ணனையும்‌ பெருநெஞ்சுள்ளவனையும்‌ பொறுக்கமாட்டேன்‌.”- சங்‌ 


101: 5 


“ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 
அருவருப்பானவைகள்‌, அவையாவன: மேட்டிமையான கண்‌, பொய்நாவு, 
குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ சிந்துங்‌ கை, துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ 
இருதயம்‌, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடூங்கால்‌, அபத்தம்பேசும்‌ பொய்ச்சாட்சி, 
சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய இவைகளே.”- நீதி, 6: 
16-19 


அநேகமான பாவங்கள்‌ வெளியரங்கமாகக்‌ காணக்கூடியதாக இருக்கும்‌, 
ஆனால்‌ சில பாவங்கள்‌ வெளியரங்கமாய்‌ பார்க்க முடியாவிட்டாலும்‌ அவை ஒரு 
மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஆளுகை செய்கிறது. உதாரணமாக, எரிச்சல்‌, 
பொறாமை, மேட்டிமை, வஞ்சனை, இறுமாப்பு, பெருமை போன்ற பாவங்கள்‌ 
உடனடிப்‌ பார்வைக்கு நாம்‌ காணாவிட்டாலும்‌, அவற்றால்‌ ஏற்படும்‌ பாதிப்பான 
பிரதிபலனகளையும்‌, விளைவுகளையும்‌ காலம்‌ தாமதித்தாலும்‌, ஒருநாள்‌ 
காணக்கூடியதாயிருக்கும்‌, இப்படிப்பட்ட பாவ சுபாவமுள்ளவர்கள்‌, தங்களால்‌ 


105 


மற்றவர்களுக்கு ஏற்படும்‌ விபரீதமான விளைவுகளைச்‌ சற்றும்‌ சிந்திப்பதில்லை. 
மேலும்‌, இந்த தீய சுபாவம்‌ மகா பாவமென்பதை உணராதவர்களாய்‌ 
செற்படுகிறார்கள்‌, எவ்வளவு கவலைக்குரிய நிலமை? சற்றுச்‌ சிந்தித்துத்‌ தியானித்துச்‌ 
செயற்படுவோம்‌. 


“மனுஷருடைய வழிகள்‌ கர்த்தரின்‌ கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, 
அவனுடைய வழிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கிறார்‌. துன்மார்க்கனை 
அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும்‌, தன்‌ பாவக்கயிறுகளால்‌ 
கட்டப்படுவான்‌, அவன்‌ புத்தியைக்‌ கேளாததினால்‌ மடிந்து, தன்‌ மதிகேட்டின்‌ 
மிகுதியினால்‌ மயங்கிப்போவான்‌.- நீதி, 5: 21-23 


அறிந்த நன்மையைச்‌ செய்யாமல்‌ இருத்தல்‌ பாவம்‌ 


அநேக சந்தர்ப்பங்களில்‌ நாம்‌ நன்மையையும்‌ அதன்‌ உண்மையையும்‌ சரியாக 
அறிந்திருந்தும்‌ தெரிந்திருந்தும்‌ அதைச்‌ செய்ய முன்வருவதில்லை. பற்பல 
காரணங்களையும்‌ சாக்குப்போக்குகளையும்‌ சொல்லி அந்த நன்மையைச்‌ செய்யாமல்‌ 
விட்டுவிடுகிறோம்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ விடூவதின்‌ நிமித்தம்‌ ஏற்படும்‌ பாரிய 
விபரீதியான விளைவுகளைச்‌ சற்றும்‌ சிந்திப்பதில்லை, சிலவேளைகளில்‌ நன்மை 
செய்ய விரும்பியும்‌, அதைச்‌ செய்யவேண்டிய வேளையில்‌ செய்யாமல்‌ காலம்‌ 
தாமதிப்பதனால்‌, அந்த நன்மையைச்‌ செய்யமுடியாத நிலை ஏற்படுகிறது. இப்படி 
நாம்‌ அறிந்த நன்மையைச்‌ செய்யாமல்‌ அல்லது அதன்படி நடவாமல்‌ இருத்தல்‌ 
அது பாவம்‌ என்று சத்திய வேதம்‌ சொல்லுகிறது. ஆகையால்‌ நன்மை 


செய்யவேண்டிய காலங்களையும்‌ நேரங்களையும்‌ அறிந்தவர்களாய்‌ செயற்படுவோம்‌. 


“ஆதலால்‌, ஒருவன்‌ நன்மைசெய்ய அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ 
செய்யாமற்போனால்‌, அது அவனுக்குப்‌ பாவமாயிருக்கும்‌.”- யாக்‌, 4:17 


“தன்‌ எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்‌ ஆயத்தமாயிராமலும்‌, 
அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும்‌ இருந்த ஊழியக்காரன்‌ அநேக அடிகள்‌ 
அடிக்கப்படுவான்‌. அறியாதவனாயிருந்து, அடிகளுக்கு ஏதுவானவைகளைச்‌ 
செய்தவனோ, சில அடிகள்‌ அடிக்கப்படுவான்‌, எவனிடததில்‌ அதிகங்‌ 
கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில்‌ அதிகங கேட்கப்படும்‌, மனுஷர்‌ எவனிடத்தில்‌ 
அதிகமாய்‌ ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில்‌ அதிகமாய்க்‌ கேட்பார்கள்‌.” - 
லூக்‌.12:47-48 


“இயேசு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ குருடராயிருந்தால்‌ உங்களுக்குப்‌ 
பாவமிராது, நீங்கள்‌ காண்கிறோம்‌ என்று சொல்லுகிறபடியினால்‌ உங்கள்‌ பாவம்‌ 
நிலை நிற்கிறது என்றார்‌.”- யோவான்‌ 9: 41 


106 


“அப்பொழுது, தமது பலத்த செய்கைகளில்‌, அதிகமானவைகளைச்்‌ செய்யக்‌ 
கண்ட பட்டணங்கள்‌ மனந்திரும்பாமற்‌ போனபடியினால்‌ அவைகளை அவர்‌ 
கடிந்துகொள்ளத்‌ தொடங்கினார்‌: கோராசினே! உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே! 
உனக்கு ஐயோ, உங்களில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ தீருவிலும்‌ 
சீதோனிலும்‌ செய்யப்பட்டிருந்ததானால்‌, அப்பொழுதே இரட்டூடுத்திச்‌ சாம்பலில்‌ 
உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள்‌, நியாயத்தீர்ப்புநாளிலே உங்களுக்கு 
நேரிடுவதைப்பார்க்கிலும்‌, தீருவுக்கும்‌ சீதோனுக்கும்‌ நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. வானபரியந்தம்‌ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, 
நீ பாதாளபரியந்தம்‌ தாழ்த்தப்படுவாய்‌, உன்னில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ 
சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால்‌, அது இந்நாள்‌ வரைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌. 
நியாயத்தீர்ப்புநாளிலே உனக்கு நேரிடுவதைப்பார்க்கிலும்‌, சோதோம்‌ நாட்டிற்கு 
நேரிடுவது இலகுவாயிருக்கும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ எனறார்‌.” - 
மத்‌, 11: 20-24 


“கர்த்தரும்‌ இரட்சகருமாயிருக்கிற இயேசுகிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே 
உலகத்தின்‌ அசுததங்களுக்குத்‌ தப்பினவர்கள்‌ மறுபடியும்‌ அவைகளில்‌ 
சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால்‌, அவர்களுடைய பின்னிலைமை 
முன்னிலைமையிலும்‌ கேடூள்ளதாயிருக்கும்‌. அவர்கள்‌ நீதியின்‌ மார்க்கத்தை 
அறிந்தபினபு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டூ 
விலகுவதைப்பார்க்கிலும்‌ அதை அறியாதிருந்தார்களானால்‌ அவர்களுக்கு 
நலமாயிருக்கும்‌. நாய்‌ தான்‌ கக்கினதைத்‌ தின்னவும்‌, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே 
புரளவும்‌ திரும்பினது என்று சொலலப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே 
அவர்களுக்குச்‌ சம்பவித்தது.”- 2 பேதுரு 2: 20-22 


“மகிழ்ச்சியாயிருப்பதும்‌, உயிரோடிருக்கையில்‌ நன்மைசெய்வதுமேயல்லாமல்‌, 
வேறொரு நன்மையும்‌ மனுஷனுக்கு இல்லையென்று அறிந்தேன்‌.”- பிரசங்கி 3:12 


“நன்மைசெய்யும்படி உனக்குத்‌ திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌ செய்யாமல்‌ இராதே. உன்னிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌ 
உன்‌ அயலானை நோக்கி: நீ போய்த்திரும்பவா, நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லாதே,” நீதி, 3: 27-28 


“மேலும்‌, நங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ எப்பொழுதும்‌ 
சம்பூரணமுடையவர்களாயும்‌, சகலவித நற்கிரியைகளிலும்‌ பெருகுகிறவா 
'களாயுமிருக்கும்படியாக, தேவன்‌ உங்களிடத்தில்‌ சகலவித கிருபையையும்‌ 
பெருகச்செய்ய வல்லவராயிருக்கிறார்‌.”- 2 கொரி: 8 

“சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கிவைக்கிற மனுஷருடைய எல்லாவித 
அவபக்திக்கும்‌ அறியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்திலிருந்து 

107 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனைக்குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே 
வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌.”- 
ரோமர்‌ 1:18-19 


அவிசுவாசமும்‌, விசுவாசமற்ற கிரியைகளும்‌ பாவம்‌ 


விசுவாசத்தகைக்குறித்து பரிசுத்த வேதாகமம்‌ தெளிவாக விபரிக்கிறதை 
எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ இப்படியாக காண்கிறோம்‌: விசுவாசமானது 
நம்பப்படூகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ நிச்சயமுமாயிருக்கிறது. 
அதினாலே முன்னோர்கள்‌ நற்சாட்சி பெற்றார்கள்‌. விசுவாசத்தினாலே நாம்‌ 
உலகங்கள்‌ தேவனுடைய வார்ததையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும்‌, 
இவ்விதமாய்‌, காணப்படூகிறவைகள்‌ தோனறப்படூகிறவைகளால்‌ 
உண்டாகவில்லையென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. விசுவாசத்தினாலே ஆபேல்‌ 
காயீனுடைய பலியிலும்‌ மேன்மையான பலியை தேவனுக்குச்‌ செலுத்தினான்‌, 
அதினாலே அவன்‌ நதிமானென்று சாட்சி பெற்றான்‌, அவனுடைய காணிக்கைகளைக்‌ 
குறித்துத்‌ தேவனே சாட்சி கொடுத்தார்‌, அவன்‌ மரித்தும்‌ இன்னும்‌ பேசுகிறான்‌. 
விசுவாசத தினாலே ஏனோக்கு மரணத்தைக்‌ காணாதபடிக்கு 
எடூத்துக்கொள்ளப்பட்டான்‌, தேவன்‌ அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே, அவன்‌ 
காணப்படாமற்போனான்‌, அவன்‌ தேவனுக்குப்‌ பிரியமானவனென்று அவன்‌ 
எடுத்துக்கொள்ளப்படூவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்‌. விசுவாசமில்லாமல்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாதகாரியம்‌, ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ 
சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடூகிறவர்களுக்குப்‌ பலன்‌ 
அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. விசுவாசத தினாலே நோவா 
தற்காலத திலே காணாதவைகளைக்குறித துத்‌ தேவஎச்சரிப்புப்பெற்று, 
பயபக்தியுள்ளவனாகி, தன்‌ குடும்பத்தை இரட்சிப்பதற்குப்‌ பேழையை உண்டு 
பண்ணினான்‌, அதினாலே அவன்‌ உலகம்‌ ஆக்கினைக்குள்ளானதென்று தூர்த்து, 
விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதிக்குச்‌ சுதந்தரவாளியானான்‌. விசுவாசத்தினாலே 
ஆபிரகாம்‌ தான்‌ சுதந்தரமாகப்‌ பெறப்போகிற இடத்திற்குப்‌ போகும்படி 
அழைக்கப்பட்டபோது, கீழ்ப்படிந்து, தான்‌ போகும்‌ இடம்‌ இன்னதென்று அறியாமல்‌ 
புறப்பட்டுப்போனான்‌. விசுவாசத்தினாலே அவன்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தேசத்திலே பரதேசியைப்போலச்‌ சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன்‌ 
சுதந்தராகிய ஏனெனில்‌, தேவன்‌ தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள 
நகரத்துக்கு அவன்‌ காத்திருந்தான்‌. விசுவாசத்தினாலே சாராளும்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினவர்‌ உணமையுள்ளவரென்றெண்ணி, கர்ப்பந்தரிக்கப்‌ பெலனடைந்து, 
வயதுசென்றவளாயிருந்தும்‌ பிளளைபெற்றாள்‌ . ஆனபடியால்‌, 
சரீரஞ்செத்தவனென்று எண்ணத்தகும்‌ ஒருவனாலே, வானத்திலுள்ள பெருக்கமான 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப்போலவும்‌, 


108 


மிகுந்த ஜனங்கள்‌ பிறந்தார்கள்‌. இவர்களெல்லாரும்‌, வாக்குததததம்‌ 
' பண்ணப்பட்டவைகளை அடையாமல்‌, தூரத்திலே அவைகளைக்‌ கண்டு, நம்பி 
அணைத்துக்கொண்டு, பூமியின்மேல்‌ தங்களை அந்நியரும்‌ பரதேசிகளும்‌ என்று 
அறிக்கையிட்டு, விசுவாசத்தோடே மரித்தார்கள்‌. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள்‌ 
சுயதேசத்தை நாடிப்போகிறோம்‌ என்று தெரியப்படுத்துகிறார்கள்‌. தாங்கள்‌ விட்டுவந்த 
தேசத்தை நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ திரும்பிப்போவதற்கு அவர்களுக்குச்‌ 
சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும்‌ மேன்மையான பரமதேசத்தையே 


விரும்பினார்கள்‌, ஆகையால்‌ தேவன்‌ அவர்களுடைய தேவனென்னப்பட 


வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம்‌ பண்ணினாரே. மேலும்‌ 
விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான சோதிககப்பட்டபோது 
மரித்தோரிலிருந்துமெழுப்பத்‌ தேவன்‌ வல்லவராயிருக்கிறாரென்றெண்ணி, தனக்கு 
ஒரேபேறானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான்‌, மரித்தோரிலிருந்து அவனை 
பாவனையாகத்‌ திரும்பவும்‌ பெற்றுக்கொண்டான்‌. விசுவாசத்தினாலே ஈசாக்கு 
வருங்காரியங்களைக்குறித து யாக்கோபையும்‌ ஏசாவையும்‌ ஆசீர்வதித்தான்‌. 
விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்‌ மரணகாலத்தில்‌ யோசேப்பினுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌ ஆசீர்வதித்து, தன்‌ கோலின்‌ முனையிலே சாய்ந்து தொழுதுகொண்டான்‌. 
விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ 
புறப்படுவார்களென்பதைப்பற்றித்‌ தன்‌ அந்தியகாலத்தில்‌ பேசி, தன 
எலும்புகளைக்குறித்துக்‌ கட்டளைகொடூுத்தான்‌. மோசே பிறந்தபோது அவனுடைய 
தாய்தகப்பன்மார்‌ அவனை அழகுள்ள பிள்ளையென்று கண்டு, விசுவாசத்தினாலே, 
ராஜாவினுடைய கட்டளைக்குப்‌ பயப்படாமல்‌ அவனை மூன்றுமாதம்‌ 
ஓளிததுவைத்தார்கள்‌. விசுவாசத்தினாலே மோசே தான்‌ பெரியவனானபோது 
பார்வோனுடைய குமாரத்தியின்‌ மகன்‌ எனனப்படூவதை வெறுத்து, அநித்தியமான 
பாவசந்தோஷங்களை அநுபவிப்பதைப்பார்க்கிலும்‌ தேவனுடைய ஜனங்களோடே 
துன்பத்தை அநுபவிப்பதையே தெரிந்துகொண்டு, இனிவரும்‌ பலன மேல்‌ 
நோக்கமாயிருந்து, எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ வரும்‌ 
நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான்‌. விசுவாசத்தினாலே அவன்‌ 
அதரிசனமானவரைத்‌ தரிசிக்கிறதுபோல உறுதியாயிருந்து, ராஜாவின்‌ கோபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ எகிப்தைவிட்டூப்‌ போனான்‌. விசுவாசத தினாலே, 
முதற்பேறோனவைகளைச்‌ சங்கரிக்கிறவன்‌ இஸ்ரவேலரைத்‌ தொடாதபடிக்கு, அவன்‌ 
பஸ்காவையும்‌ இரத்தம்‌ பூசுதலாகிய நியமத்தையும்‌ ஆசரித்தான்‌. விசுவாசத்தினாலே 
அவர்கள்‌ சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையைக்‌ கடந்துபோவதுபோலக்‌ 
கடந்துபோனார்கள்‌, எகிப்தியர்‌ அப்படிச்‌ செய்யத்‌ துணிந்து அமிழ்ந்துபோனார்கள்‌. 
விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின்‌ மதில்கள்‌ ஏழுநாள்‌ சுற்றிவரப்பட்டு 
விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப்‌ எனனும்‌ வேசி வேவுகாரரைச்‌ 
சமாதானத தோடே ஏற்றுக்கொண்டு, கீழ்ப்படியாதவர்களோடேகூடச்‌ 


109 


சேதமாகாதிருந்தாள்‌. பின்னும்‌ நான்‌ என்ன சொல்லுவேன்‌? கிதியோன்‌, பாராக்‌, 
சிம்சோன்‌, யெப்தா, தாவீது, சாமுவேல்‌ என பவர் களையும்‌, 
தீர்க்கதரிசிகளையுங்குறித்து நான்‌ விவரஞ்சொல்லவேண்டுமானால்‌ காலம்‌ போதாது. 
விசுவாசத்தினாலே அவர்கள்‌ ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்‌, நதியை நடப்பித்தார்கள்‌, 
வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றார்கள்‌, சிங்கங்களின்‌ வாய்களை அடைத்தார்கள்‌, 
அக்கினியின்‌ உக்கிரத்தை அவித்தார்கள்‌, பட்டயக்கருக்குக்குத்‌ தப்பினார்கள்‌, 
பலவீனத் தில்‌ பலன்கொண்டார்கள்‌, யுத்தத்தில்‌ வல்லவர்களானார்கள்‌, 
அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்‌. ஸ்திரீகள்‌ சாகக்கொடுத்த 
தங்களுடையவர்களை உயிரோடெழுந்திருக்கப்‌ பெற்றார்கள்‌, வேறுசிலர்‌ 
மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, விடுதலைபெறச்‌ சம்மதியாமல்‌, 
வாதிக்கப்பட்டார்கள்‌, வேறுசிலர்‌ நிந்தைகளையும்‌ அடிகளையும்‌ கட்டுகளையும்‌ 
காவலையும்‌ அநுபவித்தார்கள்‌, கல்லெறியுண்டார்கள்‌ , வாளால்‌ அறுப்புண்டார்கள்‌, 
பரீட்சைபார்க்கப்பட்டார்கள்‌, பட்டயததினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள்‌, 
செம்மறியாட்டூத்‌ தோல்களையும்‌ வெள்ளாட்டுத்‌ தோல்களையும்‌ போர்த்துக்கொண்டு 
திரிந்து, குறைவையும்‌ உபத்திரவத்தையும்‌ துன்பத்தையும்‌ அநுபவித்தார்கள்‌, உலகம்‌ 
அவர்களுக்குப்‌ பாத்திரமாயிருக்கவில்லை, அவர்கள்‌ வனாந்தரங்களிலேயும்‌ 


மலைகளிலேயும்‌ குகைகளிலேயும்‌ பூமியின்‌ வெடிப்புகளிலேயும்‌ சிதறுண்டு 
அலைந்தார்கள்‌. இவர்களெல்லாரும்‌ விசுவாசத்தினாலே நற்சாட்சிபெற்றனர்‌. 


இப்படிப்பட்ட விசுவாசத்தையே தேவன்‌ எல்லோரிடத்திலும்‌. எப்பொழுதும்‌, 
எந்த நிலமையிலும்‌ எதிர்பார்க்கிறார்‌. இன்று எங்கு பார்த்தாலும்‌ விசுவாசக்‌ குறைவு 
நிறைவாயிருக்கிறது, ஏன்‌, விசுவாசிகள்‌ மத்தியிலும்கூட அதே நிலமையையே அநேக 
வேளையில்‌ காணக்கூடியதாய்‌ இருக்கிறது. எனவேதான்‌ ஆண்டவராகிய இயேசு 


சொன்னார்‌: 


“ஆகிலும்‌ மனுஷகுமாரன்‌ வரும்போது பூமியிலே விசுவாசத்தைக்‌ காண்பாரோ 
என்றார்‌.”- லூர்க்‌ 18; 8 


“விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ தேவநீதி விசுவாசத திற்கென்று அந்தச்‌ 
சுவிசேஷத்தினால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது.”- ரோமர்‌ 1: 17 


“உனக்கு விசுவாசமிருந்தால்‌ அது தேவனுக்குமுன்பாக உணமமட்டும்‌ 
இருக்கட்டும்‌. நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில்‌ தன்னைக்‌ குற்றவாளியாக்காதவன்‌ 
பாக்கியவான்‌. ஒருவன்‌ சமுசயப்படுகிறவனாய்ப்‌ புசித்தால்‌, அவன்‌ விசுவாசமில்லாமல்‌ 
புசிக்கிறபடியினால்‌, ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுகிறான்‌. விசுவாசத்தினாலே 
வராத யாவும்‌ பாவமே,”- ரோமர்‌ 14: 22-23 


110 


சீஷர்களின்‌ அவிசுவாசம்‌ 


“அவர்கள்‌ ஜனங்களிடத்தில்‌ வந்த போது, ஒரு மனுஷன்‌ அவரிடத்தில்‌ வந்து, 
அவர்‌ முன்பாக முழங்கால்படியிட்ட: ஆண்டவரே, என்‌ மகனுக்கு இரங்கும்‌, அவன்‌ 
சந்திரரோகியாய்க்‌ கொடிய வேதனைப்படுகிறான்‌, அடிக்கடி தீயிலும்‌, அடிக்கடி 
ஜலத்திலும்‌ விழுகிறான்‌. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில்‌ கொண்டுவந்தேன்‌, 
அவனைச்‌ சொஸ்தமாக்க அவர்களால்‌ கூடாமற்‌ போயிற்று என்றான்‌. இயேசு 
பிரதியுத்தரமாக: விசுவாசமில்லாத மாறுபாடூள்ள சந்ததியே, எதுவரைக்கும்‌ நான்‌ 
உங்களோடு இருப்பேன்‌? எதுவரைக்கும்‌ உங்களிடத்தில்‌ பொறுமையாய்‌ இருப்பேன்‌? 


அவனை என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌. எனறார்‌. இயேசு பிசாசை அதட்டினார்‌, 
உடனே அது அவனை விட்டுப்‌ புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன்‌ 
சொஸ்தமானான்‌. அப்பொழுது, சீஷர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ தனித்துவந்து: அதைத்‌ 
துரத்திவிட எங்களால்‌ ஏன்‌ கூடாமற்போயிற்று என்று கேட்டார்கள்‌. அதற்கு இயேசு: 
உங்கள்‌ அவிசுவாசத்தினாலேதான்‌, கடூகுவிதையளவு விசுவாசம்‌ உங்களுக்கு 
இருந்தால்‌ நீங்கள்‌ இந்த மலையைப்‌ பார்த்து, இவ்விடம்‌ விட்டு அப்புறம்போ என்று 
சொல்ல அது அப்புறம்‌ போம்‌, உங்களால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமிராது என்று, 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.- மத்தேயு.”- 17; 14-20 


“இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில்‌ ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட 
தோமா என்பவன்‌ அவர்களுடனேகூட இருக்கவில்லை. மற்றச்‌ சீஷர்கள்‌: கர்த்தரைக்‌ 
கண்டோம்‌ என்று அவனுடனே சொன்னார்கள்‌. அதற்கு அவன்‌: அவருடைய 
கைகளில்‌ ஆணிகளினாலுண்டான காயத்தை நான்‌ கண்டு, அந்தக்‌ காயத்திலே 
என்விரலையிட்டு, என்‌ கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய 
விசுவாசிக்கமாட்டேன்‌ என்றான. மறுபடியும்‌ எட்டூுநாளைக்குப்பின்பு அவருடைய 
சீஷர்கள்‌ வீட்டிக்குள்ளே இருந்தார்கள்‌, தோமாவும்‌ அவர்களுடனேகூட இருந்தான்‌, 
கதவுகள்‌ பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று: உங்களுக்குச்‌ 
சமாதானம்‌ எனறார்‌. பின்பு அவர்‌ தோமாவை நோக்கி: நீ உன்‌ விரலை இங்கே 
நீட்டி, என்‌ கைகளைப்பார்‌, உன்‌ கையை நீட்டி, என்‌ விலாவிலேபோடூ, 


அவிசுவாசியாயிராமல்‌ விசுவாசியாயிரு என்றார்‌. தோமா அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 


என்‌ ஆண்டவரே! என்‌ தேவனே! என்றான்‌. அதற்கு இயேசு: தோமாவே, நீ என்னைக்‌ 


கண்டதினாலே விசுவாசித தாய்‌, காணாதிருந்தும்‌ விசுவாசிக கிறவர்கள்‌ 


பாக்கியவான்கள்‌ என்றார்‌.”- யோவான்‌ 20: 24-29 
விசுவாசம்‌ நதியாக எண்ணப்பட்டது 


“அவர்‌ அவனை (கர்த்தர்‌ ஆபிரகாமை) வெளியே அழைத்து: ந வானத்தை 
அண்ணாந்துபார்‌, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால்‌, அவைகளை 


எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி: உன்‌ சந்ததி இவ்வண்ணமாய்‌ 


111 


இருக்கும்‌ என்றார்‌. அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு 
நீதியாக எண்ணினார்‌.”- ஆதி. 15: 5-6 


“விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாதகாரியம்‌, 
ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ 
தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌,”- எபிரெயர்‌ 
11: 6 


“இயேசு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ சந்தேகப்படாமல்‌ 
விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால்‌, இந்த அத்திமரத்திற்குச்‌ செய்ததை நீங்கள்‌ 
செய்வதுமல்லாமல்‌, இந்த மலையைப்பார்த்து: நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே 
தள்ளுண்டுபோ என்று சொன்னாலும்‌ அப்படியாகும்‌ என்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. மேலும்‌, நீங்கள்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ 
ஜெபத்திலே எவைகளைக்‌ கேட்பீர்களோ அவைகளையெல்லாம்‌ பெறுவீர்கள்‌ 
என்றார்‌.”- மத்‌. 21: 21-22 


கிரியைகளில்லாத விசுவாசம்‌ செத்தது 


“என்‌ சகோதரரே, ஒருவன்‌ தனக்கு விசவாசமுண்டென்று சொல்லியும்‌, 
கிரியைகளில்லாதவனானால்‌ அவனுக்குப்‌ பிரயோஜனமென்ன? அந்த விசுவாசம்‌ 
அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமலும்‌ 
அநுதின ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று 
சொல்லியும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ கிரியைகளில்லாதிருந்தால்‌ 
தன்னிலேதானே செத்ததாயிருக்கும்‌. ஒருவன்‌: உனக்கு விசுவாசமுண்டு, எனக்குக்‌ 
கிரியைகளுண்டு, கிரியைகளில்லாமல்‌ உன்‌ விசுவாசத்தை எனக்குக்‌ காண்பி, நான்‌ 
என்‌ விசுவாசத்தை என்‌ கிரியைகளினாலே உனக்குக்‌ காண்பிப்பேன்‌ என்பானே. 
தேவன்‌ ஒருவர்‌ உண்டென்று விசுவாசிக்கிறாய்‌, அப்படிச்‌ செய்கிறது நல்லதுதான்‌, 
பிசாசுகளும்‌ விசுவாசித்து, நடுக்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத 
விசுவாசம்‌ செத்ததென்று நீ அறிய வேண்டூமோ?- யாக்‌. 2: 14-20 


“பரிசுத்த ஆவியின்‌ பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, 
நம்பிக்கையின்‌ தேவன்‌ விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ எல்லாவித 
சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ உங்களை நிரப்புவாராக.”- ரோமர்‌ 
15: 13 


112 


வி௬வாச ஜீவியம்‌ 


அவிசுவாசம்‌, விசுவாசமில்லாத கிரியைகள்‌ என்பனவற்றை விளக்கும்‌ தேவ 
வார்த்தைகளையும்‌, சம்பவங்களையும்‌ மேலே கொடுக்கப்பட்ட வேத 
வாக்கியங்கள்மூலம்‌ பார்த்து அறிந்த நாம்‌, விசுவாசமுள்ளவர்களாக ஜீவிக்க 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. அப்படி ஜீவிப்பதற்கு எம்மைப்‌ பெலப்படூத்துகிற 
கன்மலையாகிய கர்த்தரை நாம்‌ அண்டி, அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து, 
அவருடைய கற்பனைகளின்படி நடந்து வாழவேண்டும்‌. அப்பொழுது எல்லாப்‌ 
புத்திக்கும்‌ மேலான தேவ சமாதானம்‌ எம்மை ஆட்கொண்டு, விசுவாச வீரர்களாக 


ஜீவிக்க வழிவகுக்கும்‌. 


கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை 
மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன இருதயத்திலே விசுவாசித்தால்‌ 
இரட்சிக்கப்படுவாய்‌, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்புண்டாக 
வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்‌. அவரை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
வெட்கப்படுவதில்லையென்று வேதம்‌ சொல்லுகிறது. யூதனென்றும்‌ கிரேக்கனென்றும்‌ 
வித்தியாசமே இல்லை, எல்லாருக்குங்‌ கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிற 
யாவருக்கும்‌ ஐசுவரியசம்பன்னராயிருக்கிறார்‌. ஆதலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுகிற எவனும்‌ இரட்சிக்கப்படுவான்‌. அவரை விசுவாசியாதவர்கள்‌ 
எப்படி அவரைத்‌ தொழுதுகொள்ளுவார்கள்‌? அவரைக்குறித துக்‌ 
கேள்விப்படாதவர்கள்‌ எப்படி விசுவாசிப்பார்கள்‌ ? பிரசங்கிக்கிறவன்‌ இல்லாவிட்டால்‌ 


எப்படிக்‌ கேள்விப்படுவார்கள்‌? அனுப்பப்படாவிட்டால்‌ எப்படிப்‌ பிரசங்கிப்பார்கள்‌? 


ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலேவரும்‌, கேள்வி தேவனுடைய 
வசனத்தினாலே வரும்‌. எனவே வசனத்தைப்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌, மேலும்‌ 
பிரசங்கித்த வசனத்தின்படி நாம்‌ ஜீவிக்கும்போது அது அநேகருக்கு சாட்சியாக 
அமையும்‌ அப்பொழுது அவர்களும்‌ விசுவாசிகளாக மாற ஏதுவாயிருக்கும்‌. 
பாவத்தின்‌ விளைவுகள்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை (மனுஷனை) நோக்கி: நீ தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சத்தின்‌ கனியையும்‌ புசிக்கவே புசிக்கலாம்‌, ஆனாலும்‌ நன்மைதமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌. அதை நீ புசிக்கும்‌ நாளில்‌ 
சாகவே சாவாய்‌ என்று கட்டளையிட்டார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ உண்டாக்கின சகல 
காட்டு ஜீவன்களைப்பார்க்கிலும்‌ சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது 
ஏவாளை (ஸ்திரீயை) நோக்கி: நீங்கள்‌ தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ 


கனியையும்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ சொன்னது உண்டோ என்றது. 


113 


ஸ்திரீ சர்ப்பத்தைப்‌ பார்த்து: நாங்கள்‌ தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ கனிகளைப்‌ 
புசிக்கலாம்‌, ஆனாலும்‌, தோட்டத்தின்‌ நடுவில்‌ இருக்கிற விருட்சத்தின்‌ கனியைக்‌ 
குறித்து, தேவன்‌: நீங்கள்‌ சாகாதபடிக்கு அதைப்‌ புசிக்கவும்‌ அதைத்‌ தொடவும்‌ 
வேண்டாம்‌ என்று சொன்னார்‌ என்றாள்‌. அப்பொழுது சர்ப்பம்‌ ஸ்திரீயை நோக்கி: 
நீங்கள்‌ சாகவே சாவதில்லை, நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ 
திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ நன்மை தீமை அறிந்து தேவர்களைப்போல்‌ 
இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள்‌, அந்த 
விருட்சம்‌ புசிப்புக்கு நல்லதும்‌, பார்வைக்கு இன்பமும்‌, புத்தியைத்‌ தெளிவிக்கிறதற்கு 
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய்‌ இருக்கிறது என்று கண்டு, அதின்‌ கனியைப்‌ 
பறித்து, புசித்து, தன்‌ புருஷனுக்கும்‌ கொடுத்தாள்‌, அவனும்‌ புசித்தான. 
கர்த்தருடைய கட்டளையை மீறி விலக்கப்பட்ட கனியைப்‌ புசித்ததின்‌ காரணமாக 
தேவன்‌ அவர்களை மரணத்திற்கு ஓஒப்புவித்தார்‌. “நீ பூமியிலிருந்து 
எடூக்கப்பட்டபடியால்‌, நீ பூமிக்குத்‌ திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌ வேர்வையால்‌ 
ஆகாரம்‌ புசிப்பாய்‌, நீ மண்ணாயிருக்கிறாய்‌, மண்ணுக்குத்‌ திரும்புவாய்‌ எனறார்‌.” - 
ஆதி.3; 19 


“அவனவன்‌ தன்தன்‌ சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, சிக்குண்டு, 
சோதிக்கப்படுகிறான்‌. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, பாவத்தைப்‌ பிறப்பிக்கும்‌, 
பாவம்‌ பூரணமாகும்போது, மரணத்தைப்‌ பிறப்பிக்கும்‌.”- யாக்‌. 1: 14-15 


“பாவத்திற்கு நீங்கள்‌ அடிமைகளாயிருந்த காலத்தில்‌ நீதிக்கு 
நீங்கினவர்களாயிருந்தீர்கள்‌. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாகத்‌ தோன்றுகிற 
காரியங்களினாலே அக்காலத்தில்‌ உங்களுக்கு என்ன பலன கிடைத்தது? 
அவைகளின்‌ முடிவு மரணமே, இப்பொழுது நீங்கள்‌ பாவததினின்று 
விடுதலையாக்கப்பட்டு, தேவனுக்கு அடிமைகளானதினால்‌, பரிசுத்தமாகுதல்‌ 
உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ பலன்‌, முடிவோ நித்தியஜீவன்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 


மரணம்‌, தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினால்‌ 
உண்டான நித்தியஜீவன்‌.”- ரோமர்‌ 6: 20-23 


“இதோ, எல்லா ஆத்துமாக்களும்‌ என்னுடையவைகள்‌, தகப்பனின்‌ ஆத்துமா 


எப்படியோ, அப்படியே மகனின்‌ ஆத்துமாவும்‌ என்னுடையது, பாவஞ்‌ செய்கிற 
ஆத்துமாவே சாகும்‌.- எசேக்‌.18: 4 


“பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினால்‌ உண்டான நித்தியஜீவன்‌,” - ரோமர்‌ 6: 23 
பாவம்‌ தேவ கோபத்தையும்‌ சாபத்தையும்‌ வருவிக்கிறது 


“ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 


அருவருப்பானவைகள்‌, அவையாவன: மேட்டிமையான கண்‌, பொய்நாவு, 


114 


குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ சிந்துங்‌ கை, துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ 
இருதயம்‌, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால்‌, அபத்தம்பேசும்‌ பொய்ச்சாட்சி, 
சகோகரருக்குள்ளே விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய இவைகளே.”- நீதி, 6: 
16-19 “பாஷாவுக்கு விரோதமாகக்‌ கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின்‌ 
குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று, அவர்‌: நாண்‌ உன்னைத்‌ துூளிலிருந்து 
உயர்த்தி, உன்னை என ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல்‌ தலைவனாக 
வைத்திருக்கையில்‌, ந யெரொபெயாமின்‌ வழியிலே நடந்து, என்‌ ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ பாவங்களால்‌ எனக்குக்‌ கோபமுண்டாக்கும்படி அவர்களைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணுகிறபடியினால்‌, இதோ, நான்‌ பாஷாவின்‌ பின்னடியாரையும்‌ அவன்‌ வீட்டாரின்‌ 
பின்னடியாரையும்‌ அழித்துப்போட்டு, உன்‌ வீட்டை நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ வீட்டைப்போல ஆக்குவேன்‌. பாஷாவின்‌ சந்ததியிலே பட்டணத்தில்‌ 
சாகிறவனை நாய்கள்‌ தின்னும்‌, வெளியிலே சாகிறவனை ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ 
தின்னும்‌ எனறார்‌.”- 1 இரா, 16: 1-4 


பூமி சபிக்கப்பட்டது 


“பின்பு அவர்‌ ஆதாமை நோக்கி: நீ உன்‌ மனைவியின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து, புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ உனக்கு விலக்கின விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தபடியினாலே, பூமி உன்‌ நிமித்தம்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌, நீ 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ வருத்தத்தோடே அதின்‌ பலனைப்‌ புசிப்பாய்‌. அது 
உனக்கு முள்ளும்‌ குருக்கும்‌ முளைப்பிக்கும்‌, வெளியின்‌ பயிர்வகைகளைப்‌ 
புசிப்பாய்‌.- ஆதி.” 3: 17-18 


ஆபத்து, போர்‌, பஞ்சம்‌, நோய்‌, பிரச்சனைகளை 
பாவம்‌ கொண்டுவருகிறது 


“அந்தந்தப்‌ பருவத்திலே எங்களுக்கு மழையையும்‌, முன்மாரியையும்‌ 
பின்மாரியையும்‌ கொடுத்து, அறுப்புக்கு நியமித்தவாரங்களை எங்களுக்குத்‌ தற்காக்கிற 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்திருப்போம்‌ என்று அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள்‌ அக்கிரமங்கள்‌ இவைகளை விலக்கி, 
உங்கள்‌ பாவங்கள்‌ உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது.”- எரே. 5: 24-25 


“உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்‌ உமக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்ததினிமித்தம்‌ சத்துருவுக்கு முன்பாக முறிந்துபோய்‌, உம்மிடத்திற்குத்‌ 
திரும்பி, உம்முடைய நாமத்தை அறிக்கைபண்ணி, இந்த ஆலயத்திலே உம்முடைய 
சந்நிதியில்‌ விண்ணப்பத்தையும்‌ வேண்டூதலையும்‌ செய்தால்‌, பரலோகத்திலிருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ பாவத்தை மனனித்து, 
அவர்களுக்கும்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்கும்‌ நீர்‌ கொடுத்த தேசத்துக்கு அவர்களைத்‌ 


115 


திரும்பிவரப்பண்ணுவீராக, அவர்கள்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்ததினால்‌, 
வானம்‌ அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும்போது, அவர்கள்‌ இந்த ஸ்தலத்திற்கு 
நேராக விண்ணப்பஞ்செய்து, உம்முடைய நாமத்தை அறிக்கைபண்ணி, தேவரீர்‌ 
தங்களைக்‌ கிலேசப்படுத்துகையில்‌ தங்கள்‌ பாவங்களைவிட்டூத திரும்பினால்‌, 
பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ கேட்டு, உமது அடியாரும்‌ உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலும்‌ செய்த பாவத்தை மனனித்து, அவர்கள்‌ நடக்கவேண்டிய நல்வழியை 
அவர்களுக்குப்‌ போதித்து, தேவரீர்‌ உமது ஜனத்திற்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
உம்முடைய தேசத்தில்‌ மழைபெய்யக்‌ கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாகிறபோதும்‌, கொள்ளைநோய்‌ உண்டாகிறபோதும்‌, வறட்சி, சாவி, 
வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிறபோதும்‌, அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்கள்‌ வாசஞ்செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றிக்கை போடுகிறபோதும்‌, 
யாதொரு வாதையாகிலும்‌ யாதொரு வியாதியாகிலும்‌ வந்திருக்கிறபோதும்‌, எந்த 
மனுஷனானாலும்‌, இஸ்ரவேலாகிய உம்முடைய னத்தில்‌ எவனானாலும்‌, தன்‌ 
துன்‌ வாதையையும்‌ வியாகுலத்தையும்‌ உணர்ந்து, இந்த ஆலயத்திற்கு நேராகத்‌ 
தன்‌ கைகளை விரித்துச்‌ செய்யும்‌ சகல விண்ணப்பத்தையும்‌, சகல வேண்டுதலையும்‌, 
உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ கேட்டு மன்னித்து, 
தேவரீர்‌ எங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தில்‌ அவர்கள்‌ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ உமக்குப்‌ பயப்பட்டு, உம்முடைய வழிகளில்‌ நடக்கும்படிக்குத்‌ தேவரீர்‌ 
ஒருவரே மனுப்புத்திரரின்‌ இருதயத்தை அறிந்தவரானதால்‌, நீர்‌ அவனவன்‌ 
இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே, அவனவனுூடைய எல்லா வழிகளுக்கும்‌ 
தக்கதாய்ச்‌ செய்து பலன்‌ அளிப்பீராக.”- 2 நாளா. 0: 24-31 


“பாவஞ்செய்யாத மனுஷன்‌ இல்லையே, ஆகையால்‌ அவர்கள்‌ உமக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, தேவரீர்‌ அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, அவர்கள்‌ 
சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை ஓஒப்புக்கொடுக்கிறதினால்‌, அவர்களைச்‌ 
சிறைபிடிக்கிறவர்கள்‌ அவர்களைத்‌ துூரத்திலாகிலும்‌ சமிபத்திலாகிலும்‌ இருக்கிற 
தங்கள்‌ தேசத்திற்குக்‌ கொண்டூபோயிருக்கையில்‌, அவர்கள்‌ சிறைபட்டுப்போன 
தேசத்திலே தங்களில்‌ உணர்வடைந்து, மனந்திரும்பி: நாங்கள்‌ பாவஞ்செய்து 
அக்கிரமம்பண்ணி, துனமார்க்கமாய்‌ நடந்தோம்‌ என்று தங்கள்‌ சிறையிருப்பான 
தேசத்திலே உம்மை நோக்கிக்‌ கெஞ்சி, தாங்கள்‌ சிறைகளாகக்‌ கொண்டூபோகப்பட்ட 
தங்கள்‌ சிறையிருப்பான தேசத்திலே, தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உம்மிடத்தில்‌ திரும்பி, தேவரீர்‌ தங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுத்த 
தங்கள்‌ தேசத்திற்கும்‌, தேவரீர்‌ தெரிந்துகொண்ட இந்த நகரத்திற்கும்‌, உம்முடைய 
நாமத்திற்கு நான்‌ கட்டின இந்த ஆலயத்திற்கும்‌ நேராக உம்மை நோக்கி 
விண்ணப்பம்‌ பண்ணினால்‌, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருக்கிற 


தேவரீர்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ ஜெபங்களையும்‌ கேட்டு, அவர்கள்‌ நியாயத்தை 
விசாரித்து, உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்த உம்முடைய ஜனத்திற்கு 
மனனித்தருளும்‌.”- 2 நாளா. 6: 36-39 

116 


பாவத்தினால்‌ சவுக்கியமில்லை 

“கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில்‌ என்னைக்‌ கடிந்துகொள்ளாதேயும்‌, 
உம்முடைய உக்கிரத்தில்‌ என்னைத்‌ தண்டியாதேயும்‌. உம்முடைய அம்புகள்‌ 
எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது 
கோபத்தினால்‌ என்‌ மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை, என்‌ எலும்புகளில்‌. என்‌ 
அக்கிரமங்கள்‌ என்‌ தலைக்கு மேலாகப்‌ பெருகிற்று, அவைகள்‌ பாரச்சுமையைப்போல 
என்னால்‌ தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ என்‌ புண்கள்‌ 
அழுகி நாற்றமெடுத்தது. நான்‌ வேதனைப்பட்டு ஒடூங்கினேன்‌, நாள்முழுதும்‌ 
துக்கப்பட்டூத்‌ திரிகிறேன்‌. என்‌ குடல்கள்‌ எரிபந்தமாய்‌ எரிகிறது, என்‌ மாம்சத்தில்‌ 


ஆரோக்கியம்‌ இல்லை. நான்‌ பெலனற்றுப்போய்‌, மிகவும்‌ நொறுக்கப்பட்டேன்‌, என்‌ 


இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ கதறுகிறேன்‌. ஆண்டவரே, என்‌ ஏக்கமெல்லாம்‌ 
உமக்கு முன்பாக இருக்கிறது, என்‌ தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என்‌ 
உள்ளம்‌ குழம்பி அலைகிறது, என்‌ பெலன்‌ என்னை விட்டூ விலகி, என்‌ கண்களின்‌ 
ஓளி முதலாய்‌ இல்லாமற்போயிற்று. என்‌ சிநேகிதரும்‌ என்‌ தோழரும்‌ என்‌ 
வாதையைக்‌ கண்டு விலகுகிறார்கள்‌, என்‌ இனத்தாரும்‌ தூரத்திலே நிற்கிறார்கள்‌. 
என்‌ பிராணனை வாங்கத்தேடுகிறவர்கள்‌ எனக்குக்‌ கண்ணிகளை வைக்கிறார்கள்‌, 
எனக்குப்‌ பொல்லாங்கு தேடுகிறவர்கள்‌ கேடானவைகளைப்‌ பேசி, நாள்முழுதும்‌ 
வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள்‌. நானோ செவிடனைப்போலக்‌ கேளாதவனாகவும்‌, 
ஊமையனைப்போல வாய்திறவாதவனாகவும்‌ இருக்கிறேன்‌. காதுகேளாதவனும்‌, தன்‌ 
வாயில்‌ மறுஉத்தரவுகள்‌ இல்லாதவனுமாயிருக்கிற மணுஷனைப்போலானேன்‌. 
கர்த்தாவே, உமக்குக்‌ காத்திருக்கிறேன்‌, என்‌ தேவனாகிய ஆண்டவரே, 
நீர்‌ மறுஉத்தரவு கொடுப்பீர்‌.”- சங்‌,36: 1- 15 


“நீதி ஜனத்தை உயர்த்தும்‌, பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி.” -நீதி.14:34 


“நாம்‌ சும்மாயிருப்பானேன ? கூடிவாருங்கள்‌, நாம்‌ அரணான 
பட்டணங்களுக்குள்‌ பிரவேசித்து, அங்கே சங்காரமாவோம்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தபடியால்‌, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைச்‌ 


சங்காரம்பண்ணி, நமக்குப்‌ பிச்சுக்கலந்த தண்ணீரைக்‌ குடிக்கக்கொடுக்கிறார்‌. 


சமாதானத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, பிரயோஜனமில்லை, ஆரோக்கிய காலத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌, இதோ, ஆபத்து. தாணிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின்‌ 
மூச்செறிதல்‌ கேட்கப்படுகிறது, அவர்களுடைய பலத்த அஸ்வங்கள்‌ கனைக்கிற 
சத்தத்தினால்‌ தேசமெலலாம்‌ அதிருகிறது, அவர்கள்‌ வந்து தேசத்தையும்‌ அதில்‌ 
உள்ளவைகளையும்‌, பட்டணத்தையும்‌ அதின்‌ குடிகளையும்‌ பட்சிப்பார்கள்‌. 
மெய்யாய்‌, இதோ, தடைகட்டப்படாத சர்ப்பங்களையும்‌, கட்டுவிரியன்களையும்‌ 
உங்களுக்குள்‌ அனுப்புகிறேன்‌, அவைகள்‌ உங்களைக்‌ கடிக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌.- எரே, 8: 14-17 


117 


பாவம்‌ தேவனுடைய தண்டனைக்கு எம்மை ஆளாக்குகிறது 


“இதோ, தேசத்தைப்‌ பாழாக்கி, அதின்‌ பாவிகளை அதிலிருந்து 
அழிப்பதற்காகக்‌ கர்த்தருடைய நாள்‌ கடூரமும்‌, மூர்க்கமும்‌, உக்கிரகோபமுமாய்‌ 
வருகிறது. வானத்தின்‌ நட்சத்திரங்களும்‌ ராசிகளும்‌ ஒளி கொடாதிருக்கும்‌, சூரியன்‌ 
உதிக்கையில்‌ இருண்டூபோம்‌, சந்திரன்‌ ஒளி கொடாதிருக்கும்‌. பாவத்தினிமித்தம்‌ 
உலகத்தையும்‌, அக்கிரமத்தினிமித்தம்‌ துன்மார்க்கரையும்‌ நான்‌ தண்டித்து, 
அகங்காரரின்‌ பெருமையை ஒழியப்பண்ணி, கொடியரின்‌ இடூம்பைத்‌ தாழ்த்துவேன்‌.”- 
ஏசா. 13: 9-11 


“பூமியின்‌ எல்லா வம்சங்களுக்குள்ளும்‌ உங்களை மாத்திரம்‌ அறிந்து 
கொண்டேன்‌, ஆகையால்‌ உங்களுடைய எல்லா அக்கிரமங்களினிமித்தமும்‌ 


உங்களைத்‌ தண்டிப்பேன்‌.- ஆமோ, 3: 2 


“சண்டைக்காரராயிருந்து, சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அநியாயத்துற்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரகோபாக்கினை வரும்‌. முன்பு யூதரிலும்‌ பின்பு 
கிரேக்கரிலும்‌ பொல்லாங்குசெய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும்‌ உபத்திரவமும்‌ 
வியாகுலமும்‌ உண்டாகும்‌.”- ரோமர்‌ 2: 8-9 


“மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: மனுஷர்கள்‌ செய்யும்‌ 
எல்லாப்‌ பாவங்களும்‌, அவர்கள்‌ தூஷிக்கும்‌ எந்தத்துஷணங்களும்‌, அவர்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌, ஒருவன்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகத்‌ தூஷணஞ 


' சொல்வானாகில்‌, அவன்‌ என்றென்றைக்கும்‌ மன்னிப்படையாமல்‌ நித்திய ஆக்கினைக 


்‌ குள்ளாயிருப்பான்‌ எனறார்‌.-மாற்கு 3: 28-29 


“நீங்கள்‌ தேவனுடைய ராஜ்யத்தினிமித்தம்‌ பாடு அநுபவிக்கிறவர்களாயிருக்க, 
அந்த ராஜ்யத்திற்கு நங்கள்‌ பாத்திரரென்றெண்ணப்படும்படிக்கு, தேவன்‌ நியாயமான 
தீர்ப்புச்செய்கிறவரென்பதற்கு, அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை 
உபத்திரவப்படூத துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும்‌, உபத்திரவப்படுகிற 
உங்களுக்கு எங்களோடேகூட இளைப்பாறுதலையும்‌ பிரதிபலனாகக்‌ கொடுப்பது 
தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுக்கும்‌ 
நீதியுள்ள ஆக்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு தமது 
வல்லமையின்‌ து£தரோடும்‌, ஜவாலித்து எரிகிற அக்கினியோடும்‌, வானத்திலிருந்து 
வெளிப்படும்போது அப்படியாகும்‌, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில்‌ 
மகிமைப்படத்தக்கவராயும்‌, நீங்கள்‌ எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே 
உங்களிடத்திலும்‌, விசுவாசிக்கிறவர்களெல்லாரிடத்திலும்‌ ஆச்சரியப்படத்‌ 
தக்கவராயும்‌, அவர்‌ வரும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்தும்‌, 


118 


அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும்‌ நீங்கலாகி, நித்திய அழிவாகிய 


தண்டனையை அடைவார்கள்‌.”- 2 தெச. 1: 5-10 


“கர்த்தர்‌ தேவபக்தியுள்ளவர்களைச்‌ சோதனையினினறு இரட்சிக்கவும்‌, 
அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு 
வைக்கவும்‌ அறிந்திருக்கிறார்‌. விசேஷமாக அசுத்த இச்சையோடே 
மாம்சத்திற்கேற்றபடி நடந்து, கர்த்தத்துவத்தை அசட்டைபணணுகிறவர்களை 
அப்படிச்‌ செய்வார்‌. இவர்கள்‌ துணிகரக்காரர்‌, அகங்காரிகள்‌, மகத்துவங்களை துஷிக்க 


அஞ்சாதவர்கள்‌.”- 2 பேது 2: 9-1 
அந்திக்கிறிஸ்துவின்‌ அடையாளம்‌ 


“அவர்களுக்குப்‌ பின்னே மூன்றாம்தூ£தன வந்து, மிகுந்த சத்தமிட்டு: 
மிருகத்தையும்‌ அதின்‌ சொரூபத்தையும்‌ வணங்கித்‌ தன்‌ நெற்றியிலாவது தன்‌ 
கையிலாவது அதின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளுகிறவனெவனோ, அவன்‌ 
தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல்‌ வார்க்கப்பட்ட 
அவருடைய உக்கிரமாகிய மதுவைக்‌ குடித்து, பரிசுத்த தூதர்களுக்குமுன்பாகவும்‌, 
ஆட்டுக்குட்டியானவருக்குமுன்பாகவும்‌ அக்கினியினாலும்‌ கந்தகததினாலும்‌ 
வாதிக்கப்படுவான்‌, அவர்களுடைய வாதையின புகை சதாகாலங்களிலும்‌ எழும்பும்‌: 
மிருகத்தையும்‌ அதின்‌ சொரூபத்தையும்‌ வணங்குகிறவர்களுக்கும்‌, அதினுடைய 
நாமத்தின்‌ முத்திரையைத்‌ தரித்துக்கொள்ளுகிற எவனுக்கும்‌ இரவும்‌ பகலும்‌ 
இளைப்பாறுதலிராது.- வெளி. 14: 9-11 


நியாயத்தூர்ப்பு நிச்சயம்‌ 


“பின்பு, நான்‌ பெரிய வெள்ளைச்‌ சிங்காசனத்தையும்‌ அதின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவரையும்‌ கண்டேன்‌, அவருடைய சமுகத்திலிருந்து பூமியும்‌ வானமும்‌ 
அகன்றுபோயின, அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய 
சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தேவனுக்குமுன்பாக நிற்கக்கண்டேன்‌, அப்பொழுது 
புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன, ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு புஸ்தகமும்‌ 
திறக்கப்பட்டது, அப்பொழுது அந்தப்‌ புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்படியே 
மரித்தோர்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக நியாயத்தூர்ப்படைந்தார்கள்‌. சமுத்திரம்‌ 
தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஓஒப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின் படியே 
நியாயத்தீர்ப்படைந்தார்கள. அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ அக்கினிக்கடலிலே 
தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ மரணம்‌. ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக்‌ 
காணப்படாதவனெவனோ அவன்‌ அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டான்‌ ”.- வெளி, 


20: 11-20 


119 


பாவத்தை பரிசுத்த வேதாகமம்‌ விபரித்துக்‌ காட்டூகிறது 


பாவம்‌ எவ்வளவு பாரதூரமானது என்பதையும்‌ அதனால்‌ வரும்‌ விபரீதமான 
விளைவுகளையும்‌ மேலே கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள்மூலம்‌ பார்த்து 
அறிந்தோம்‌. இந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ கட்டாயம்‌ இருக்கவேண்டும்‌, 
அப்படி இருக்கும்போது அவன்‌ எந்த ஒரு பாவத்தையும்‌ செய்யப்‌ பின்வாங்குவான்‌, 
பாவம்‌ செய்யாதபடி தவிர்த்துக்கொண்டு, நடக்கக்கூடிய விபரீதங்களிலிருந்து 
தப்பித்துக்கொள்வான்‌. உலகமும்‌ உலக அறிவும்‌ இதைப்‌ போதிப்பதில்லை, 
கற்பிக்கிறதுமில்லை, பரிசுத்த வேதாகமம்‌ மட்டூம்தான்‌ பாவததைக்குறித துத்‌ 
தெளிவாக, திட்டமாக, தீர்க்கமாக, விபரமாக கற்ப்பிக்கிறது. அதுமட்டுமல்லாமல்‌ 
பாவத்திலிருந்து தப்பித்து வாழும்‌ வழியையும்‌ பரிசுத்த வேதாகமம்‌ மட்டுமே 
போதிக்கிறது. இது கடவுளுக்கும்‌ மனிதனுக்கும்‌ உள்ள உறவோடு சம்பந்தப்பட்டது, 
இதை விஞ்ஞானம்‌ விபரிக்கமுடியாது, தொழில்நுட்பம்‌ தொகுக்கமுடியாது, 
கல்விமான்கள்‌ கற்ப்பிக்கமுடியாது, அரசியல்வாதிகள்‌ அறிவுறுத்த முடியாது, பரிசுத்த 
வேதாகமத்தை எழுதவைத்த பரிசுத்த ஆவியானவர்‌ மட்டுமே பாவத்தைக்குறித்து 
எமக்குப்‌ புரியவைத்து, அதிலிருந்து தப்பித்து வாழ வழியையும்‌ எமக்குக்‌ காட்டி 
நடத்துவார்‌. ஆகையால்‌ நாம்‌ பரிசுத்த வேதாகமத்தை தினமும்‌ வாசித்துத்‌ 
தியானித்து இவற்றை ஆழமாக அறிந்து அதன்படி ஜீவிக்கவேண்டும்‌. சாதாரணமாக 
ஒரு மனிதன்‌ தண்ணீர்‌ குடிப்பதுபோல்‌ அநேகர்‌ பாவத்திலே ஈடுபடுகின்றனர்‌. 


“பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌” என்று வேதம்‌ கூறுகிறது, அப்படிச்‌ சொல்வதற்குக்‌ 
காரணம்‌, பாவம்‌ ஒருவனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. 
இப்படி பாரதூரமான ஒரு பயங்கர முடிவைக்‌ கொண்டுவருகிற பாவத்தைப்‌ பற்றிய 
அறிவு எவ்வளவாக எமக்கு இருக்க வேண்டுமென்பதை முதலில்‌ தெரிந்திருப்பது 
அவசியம்‌. 
பலுகிப்‌ பெருகிய பாவங்களின்‌ பட்டியல்‌ 

கீழ்ப்படியாமை என்ற பாவத்தோடு ஆரம்பித்த இந்த உலகம்‌ இப்போ 
நாளுக்கு நாள்‌, வித்தியாசம்‌ வித்தியாசமான, விபரிக்க முடியாத பாவ செயல்களால்‌ 
நிறைந்து காணப்படுகிறது. ஒளிவிடங்களிலும்‌, மறைவிலும்‌ இரகசிகமாக நடப்பித்த 
பாவச்‌ செயல்கள்‌ இன்று பகிரங்கமாக, பல ஆதரவாளர்களைக்கொண்ட 
சங்கங்களின்‌ ஆதரவோடு, சில தேசங்களின்‌ அரசாங்க அஙகிகாரத்தையும்‌, அரசியல்‌ 
சட்டங்களாகவும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில்‌ இருக்கிறதை நாம்‌ காணலாம்‌. 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கலாத்தியருக்கு எழுதியதாவது: 


“மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன: 


விபச்சாரம்‌, வேசித்தனம்‌, அசுத்தம்‌, காமவிகாரம்‌, விக்கிரகாராதனை, பில்லிசூனியம்‌, 


120 


பகைகள்‌, விரோதங்கள்‌, வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, பிரிவினைகள்‌, 
மார்க்கபேதங்கள்‌, பொறாமைகள்‌, கொலைகள்‌, வெறிகள்‌, களியாட்டூகள்‌ 
முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யததைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று முன்னே நான்‌ சொன்னதுபோல 
இப்பொழுதும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. ”- கலாத்தியர்‌ 5: 19-21 


அனபானவர்களே! 


மேலே கொடுக்கப்பட்ட வசனத்தில்‌ பதினேழு (17) விதமான பாவச்‌ செயல்கள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. இவைகள்‌ யாவும்‌ ஆதாம்‌, ஏவாள்‌ இருவருடைய 
கீழ்ப்படியாழமையோடூ பிசாசானவன்‌ அன்று ஆரம்பித்து வைத்து, இன்று பரந்து 
நிறைந்து பல ரகமான பாவங்களாகப்‌ பெருகுவதற்கும்‌ அதே பிசாசானவனே 
காரணராய்‌ இருக்கிறான்‌. இன்று இவைகளை அறிந்த தெரிந்த நாம்‌, சத்துருவான 
பிசாசானவனின்‌ தந்திரங்களுக்கு ஆளாகி இப்படிப்பட்ட பாவங்களில்‌ ஒன்றிலும்‌ 
விழுந்து விடாதபடி நம்மைக்‌ காத்துக்கொள்ளக்கடவோம்‌. 


பாவத்திற்கேதுவான பரீட்சைகள்‌, சோதனைகள்‌ 
பரீட்சைகள்‌ 


பாவம்‌ நிறைந்த உலகத்திலே நாம்‌ நீதிக்காகவும்‌ நியாயத்திற்காகவும்‌ நிற்கும்போது 
பாவத்திற்கு ஏதுவான பரீடசைகளைச்‌ சந்திக்க வேண்டியிருக்கிறது, இவை 
ஒருவருடைய பாவத்தினால்‌ ஏற்படுகிறவை அல்ல, இவைகள்‌ நாம்‌ 
பொறுமையோடூசகிக்க வேண்டிய சூழ்நிலைகள்‌. யோபு என்ற பக்தனுடைய 
வாழ்க்கையிலே இப்பரீடசை வந்து, அவன்‌ ஓர்‌ உத்தமனும்‌ சனமார்க்கனும்‌, 
தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப்போலப்‌ பூமியில்‌ 
ஒருவனும்‌ இல்லை என்று கர்த்தர்‌ அவனைக்குறித்து சாத்தானிடம்‌ சொன்னார்‌. 
அப்படிப்பட்ட உத்தமனுக்கும்‌ அவனுடைய உத்தமத்தை நிரூபிக்க ஒரு பெரிய 
பரீட்சை. ஒரே நாளிலே அவனுடைய பத்துப்‌ பிள்ளைகளும்‌ மரித்தனர்‌, அவனுடைய 
ஆடு, மாடு, ஒட்டக மந்தைகள்‌, கழுதைகள்‌ யாவும்‌ கொல்லப்பட்டும்‌, 
கொள்ளையடிக்கப்பட்டும்‌, சுட்டெரிக்கப்பட்டும்‌ அழிந்தன, வேலையாட்கள்பலரும்‌ 
மாண்டு போனார்கள்‌. மேலும்‌ யோபின்‌ உள்ளங்கால்தொடங்கி அவன்‌ 
உச்சந்தலைமட்டூம்‌ கொடிய பருக்களால்‌ அவன்‌ வாதிக்கப்பட்டான்‌. அந்த 
வேளையிலும்‌ யோபு சாத்தானின்‌ தாக்குதலினால்‌ விழுந்து விடவில்லை, 
இவ்வளவான இந்தப்‌ பரீட்சைக்கும்‌ முகங்கொடுத்து கடைசிவரை தனது 
உத்தமத்தைக்‌ காத்துக்கொண்டான்‌. கர்த்தரின்‌ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தைப்‌ 


பெற்றுக்கொண்டான்‌. 


121 


அதேபோல பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்‌ அநேக கொடூமையான 
உபத்திரவங்களைச்‌ சந்திக்க வேண்டியிருந்தது. சிலர்‌ நிந்தைகளையும்‌ அடிகளையும்‌ 
கட்டுகளையும்‌ காவலையும்‌ அநுபவித்தார்கள்‌, கல்லெறியுண்டார்கள்‌, வாளால்‌ 
அறுப்புண்டார்கள்‌, பரீட்சைபார்க்கப்பட்டார்கள்‌, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு 
மரித்தார்கள்‌, செம்மறியாட்டுத்‌ தோல்களையும்‌ வெள்ளாட்டூத்‌ தோல்களையும்‌ 
போர்த்துக்கொண்டூ திரிந்து, குறைவையும்‌ உபத்திரவத்தையும்‌ துன்பத்தையும்‌ 
அநுபவித்தார்கள்‌, உலகம்‌ அவர்களுக்குப்‌ பாத்திரமாயிருக்கவில்லை, அவர்கள்‌ 
வனாந்தரங்களிலேயும்‌ மலைகளிலேயும்‌ குகைகளிலேயும்‌ பூமியின்‌ வெடிப்புகளிலேயும்‌ 
சிதறுண்டு அலைந்தார்கள்‌. இவர்களெல்லாரும்‌ விசுவாசத்தினாலே நற்சாட்சிபெற்று 


பாவத்திற்கேதுவான பரீட்சைகளை வென்றனர்‌. 


“என்‌ சகோதரரே, நீங்கள்‌ பலவிதமான சோதனைகளில்‌ அகப்படும்போது, 
உங்கள்‌ விசுவாசத்தின்‌ பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து, 
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்‌. நீங்கள்‌ ஒன்றிலும்‌ 
குறைவுள்ளவர்களாயிராமல்‌, பூரணராயும்‌ நிறைவுள்ளவர்களாயும்‌ இருக்கும்படி, 


பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது.”- யாக்‌. 1: 2-4 


“இதிலே நீங்கள்‌ மிகவும்‌ சந்தோஷப்படுகிறீர்கள்‌, என்றாலும்‌, 
துன்பப்படவேண்டியது அவசியமானதால்‌, இப்பொழுது கொஞ்சக்காலம்‌ பலவிதமான 
சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள்‌, அழிந்துபோகிற பொன்‌ அக்கினியினாலே 
சோதிக்கப்படும்‌, அதைப்பார்க்கிலும்‌ அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள்‌ 
விசுவாசம்‌ சோதிக்கப்பட்டு, இயேசுகிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்குப்‌ 


புகழ்ச்சியும்‌ கனமும்‌ மகிமையுமுண்டாகக்‌ காணப்படும்‌.”- 1 பேது, 1: 6-7 


“பிரியமானவர்களே, உங்களைச்‌ சோதிக்கும்படி உங்கள்‌ நடூவில்‌ 
பற்றியெரிகிற அக்கினியைக்குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
மகிமை வெளிப்படும்போது நீங்கள்‌ களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய 
பாடுகளுக்கு நீங்கள்‌ பங்காளிகளானதால்‌ சந்தோஷப்படூங்கள்‌. நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினிமித்தம்‌ நிந்திக்கப்பட்டால்‌ பாக்கியவான்கள்‌, ஏனென்றால்‌ தேவனுடைய 
ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர்‌ உங்கள்மேல்‌ தங்கியிருக்கிறார்‌, 
அவர்களாலே துூவஷிக்கப்படுகிறார்‌: உங்களாலே மகிமைப்படுகிறார்‌. ஆதலால்‌ 
உங்களில்‌ ஒருவனும்‌ கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு 
செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில்‌ தலையிட்டுக்கொண்டவனாயாவது 
பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது. ஒருவன்‌ கிறிஸ்தவனாயிருப்பதினால்‌ பாடுபட்டால்‌ 
வெட்கப்படாமலிருந்து, அதினிமித்தம்‌ தேவனை மகிமைப்படுததக்கடவன.”- 
1 பேது, 4; 12-16 


122 


“அக்கிரமக்காரருக்குள்‌ வாசமாயிருக்கையில்‌ அவர்களுடைய காமவிகார 
நடக்கையால்‌ வருத்தப்பட்டு, நாள்தோறும்‌ அவர்களுடைய அக்கிரமக்கிரியைகளை க்‌ 
கண்டூ கேட்டூ நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில்‌ வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய 
லோததை அவர்‌ இரட்சிததிருக்க, கர்தீதர்‌ தேவபக்தியுளளவர்களைச்‌ 
சோதனையினின்று இரட்சிக்கவும்‌, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக 
நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்‌ அறிந்திருக்கிறார்‌.”- 2 பேது, 2: 7-9 


இன்றும்‌ அநேக விசுவாசிகள்‌ உபததிரவங்களைச்‌ சந்திக்க 
வேண்டியிருக்கிறது. நாம்‌ பூரணராகும்படிக்கே விசுவாசத்தின்‌ பரீட்சைகள்‌ 
கொடுக்கப்படுகின்றன. கிறிஸ்துவின்‌ பாடூகளுக்கு நாம்‌ பங்காளிகளாக இருக்கிறோம்‌, 
ஆகையால்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தினிமித்தம்‌ நிந்திக்கப்பட்டால்‌ பாக்கியவான்கள்‌, 


சோதனைகள்‌ 


சோதிக்கப்படூவது பாவமல்ல, ஆனால்‌ சோதனையில்‌ பாவம்‌ செய்துவிடாதபடி 
நாம்‌ சோதனையை எதிர்த்து நிற்க வேண்டும்‌. சோதனைகள்‌ மூலம்‌ நம்மைப்‌ 


பாவத்தில்‌ வீழ்த்த சாத்தான்‌ எப்பொழுதும்‌ முயலுவான்‌. 


“தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌, ஏனெனில்‌, 
உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ எவனை 
விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றித திரிகிறான்‌ . விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருந்து, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, உலகத்திலுள்ள உங்கள்‌ 
சகோதரரிடத திலே அப்படிப்பட்ட பாடுகள்‌ நிறைவேறிவருகிறதென்று 
அறிந்திருக்கிறீர்களே .”-1 பேது, 5: 8-9 


“நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌, பரலோகராஜ்யம்‌ 
அவர்களுடையது.”- மத்‌. 5: 11 


தேவன்‌ சோதிப்பதில்லை 


தேவன்‌ நம்மைப்‌ பாவம்‌ செய்யும்படி சோதிப்பதில்லை, சோதனையிலிருந்து 
தப்பித்துக்கொள்ளும்‌ வழியை தேவன்‌ எமக்கு ஏற்படுத்துகிறார்‌. சாத்தானே 
சோதிப்பதில்‌ தலையானவன்‌, ஏதேன்‌ தோட்டத்தில்‌ சாத்தான்‌ ஏவாளைச்‌ 
சோதித்தான்‌, தாவீது ராஜாவைச்‌ சோதித்தான்‌, இன்று சாத்தான்‌ நம்மையும்‌ 
சோதிக்கிறான்‌. 

“சோதிக்கப்படுகிற எவனும்‌, நான்‌ தேவனால்‌ சோதிக்கப்படுகிறேன்‌ என்று 
சொல்லாதிருப்பானாக, தேவன்‌ பொல்லாங்கினால்‌ சோதிக்கப்படூகிறவரல்ல, 
ஒருவனையும்‌ அவர்‌ சோதிக்கிறவருமல்ல. அவனவன்‌ தன்தன்‌ சுய இச்சையினாலே 


இழுக்கப்பட்டு, சிக்குண்டு, சோதிக்கப்படூகிறான்‌. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, 


123 


பாவத்தைப்‌ பிறப்பிக்கும்‌, பாவம்‌ பூரணமாகும்போது, மரணத்தைப்‌ பிறப்பிக்கும்‌.” - 


யாக்‌.. 1: 13-15 


“மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையேயல்லாமல்‌ வேறே சோதனை 
உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன்‌ உணமையுள்ளவராயிருக்கிறார்‌, உங்கள்‌ 
திராணிக்கு மேலாக நீங்கள்‌ சோதிக்கப்படுகிறதற்கு அவர்‌ இடங்கொடாமல்‌, 
சோதனையைத தாங்கததக்கதாக, சோதனையோடூகூட அதற்குத 


தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும்‌ உண்டாக்குவார்‌.”- 1 கோரி, 10: 13 


“கர்த்தர்‌ தேவபக்கியுள்ளவர்களைச்‌ சோதனையினின்று இரட்சிக்கவும்‌, 
அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தர்ப்பு நாளுக்கு 
வைக்கவும்‌ அறிந்திருக்கிறார்‌.”- 2 பேதுரு 2: 9 


சாத்தான்‌ நம்மைச்‌ சோதிக்கிறான்‌ 


“ஆகிலும்‌, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரததினாலே ஏவாளை 
வஞ்சித்ததுபோல, உங்கள்‌ மனதும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய உண்மையினின்று 
விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன்‌.”- 2 கொரி, 11: 3 


“நமக்கு உபத்திரவம்‌ வருமென்று நாங்கள்‌ உங்களிடத்திலிருந்தபோது, 
உங்களுக்கு முன்னறிவிததோம்‌, அப்படியே வந்து நேரிட்டதெனறும்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌. ஆகையால்‌, நான்‌ இனிப்‌ பொறுத்திருக்கக்கூடாமல்‌, எங்கள்‌ 
வேலை வீணாய்ப்‌ போகத்தக்கதாகச்‌ சோதனைக்காரன்‌ உங்களைச்‌ 
சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று, உங்கள்‌ விசுவாசத்தை அறியும்படிக்கு, 
அவனை அணுப்பினேன்‌.”- 1 தெச. 3: 4-5 


“ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள்‌ சோதனையிலும்‌ கண்ணியிலும்‌, 
மனுஷரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ அமிழ்த்துகிற மதிகேடும்‌ சேதமுமான பலவித 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌, பண ஆசை எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது, 
சிலர்‌ அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, அநேக வேதனைகளாலே 
தங்களை உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌. நீயோ, தேவனுடைய மனுஷனே, 
இவைகளை விட்டோடி, நீதியையும்‌ தேவபக்தியையும்‌ விசுவாசத்தையும்‌ அன்பையும்‌ 
பொறுமையையும்‌ சாந்தகுணத்தையும்‌ அடையும்படி நாடு.”- 1 தீமோ, 0: 9-11 


நமது ௬ய இச்சைகள்‌ நம்மைச்‌ சோதிக்கின்றன 


“அவனவன்‌ தன்தன்‌ சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, சிக்குண்டு, 
சோதிக்கப்படூகிறான்‌. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, பாவத்தைப்‌ பிறப்பிக்கும்‌, 


பாவம்‌ பூரணமாகும்போது, மரணத்தைப்‌ பிறப்பிக்கும்‌.”- யாக்‌. 1: 14-15 


124 


“ஒருநாள்‌ ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, யாக்கோபு கூழ்‌ 
சமைத்துக்கொண்டிருந்தான்‌. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி: அந்தச்‌ 
சிவப்பான கூழிலே நான்‌ சாப்பிடக்‌ கொஞ்சம்‌ தா, இளைத்திருக்கிறேன்‌ என்றான்‌, 
இதனாலே அவனுக்கு ஏதோம்‌ என்கிற பேர்‌ உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு: 
உன்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான்‌. அதற்கு 
ஏசா: இதோ, நான்‌ சாகாப்போகிறேனே, இந்தச்‌ சேஷ்ட புத்திரபாகம்‌ எனக்கு 
என்னத்திற்கு எனறான்‌. அப்பொழுது யாக்கோபு: இன்று எனக்கு 
ஆணையிட்டுக்கொடு என்றான்‌, அவன்‌ யாக்கோபுக்கு ஆணையிட்டு, தன்‌ சேஷ்ட 
புத்திரபாகத்தை அவனுக்கு விற்றுப்போட்டான்‌. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு 
அப்பத்தையும்‌ பயற்றங்கூழையும்‌ கொடுத்தான்‌, அவன்‌ புசித்துக்‌ குடித்து 
எழுந்திருந்து போய்விட்டான்‌. இப்படி ஏசா தன சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம்‌ 
பண்ணினான்‌.”- ஆதி, 25: 29-34 


“ராஜாவாகிய சாலொமோன்‌, பார்வோனின்‌ குமாரத தியை 
நேசிதததுமல்லாமல்‌, மோவாபியரும்‌, அம்மோனியரும்‌, ஏதோமியரும்‌, 
சீதோனியரும்‌, ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம்‌ ஸ்திரீகள்மேலும்‌ 
ஆசை வைத்தான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: நீங்கள்‌ 
அவர்களண்டைக்கும்‌ அவர்கள்‌ உங்களண்டைக்கும்‌ பிரவேசிக்கலாகாது, அவர்கள்‌ 
நிச்சயமாய்த்‌ தங்கள்‌ தேவர்களைப்‌ பின்பற்றும்படி உங்கள்‌ இருதயத்தைச்‌ 
சாயப்பண்ணுவார்கள்‌ என்று சொல்லியிருந்தார்‌, சாலொமோன்‌ அவர்கள்மேல்‌ 
ஆசைவைத்து, அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான்‌. அவனுக்குப்‌ பிரபுக்கள்‌ குலமான 
எழுநுறு மனையாட்டிகளும்‌, முந்நுறு மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌, 
அவனுடைய ஸ்திரீகள்‌ அவன்‌ இருதயத்தை வழுவிப்போகப்‌ பண்ணினார்கள்‌. 
சாலொமோன்‌ வயதுசென்றபோது, அவனுடைய மனைவிகள்‌ அவன்‌ இருதயத்தை 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள்‌, அதினால்‌ அவனுடைய 
இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ இருதயத்தைப்போல, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை, சாலொமோன்‌ சீதோனியரின்‌ தேவியாகிய 
அஸ்தரோத்தையும்‌, அம்மோனியரின்‌ அருவருப்பாகிய மில்கோமையும்‌ 
பின்பற்றினான்‌. சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல கர்த்தரைப்‌ 
பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
அப்பொழுது சாலொமோன்‌ எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின்‌ 
அருவருப்பாகிய காமோசுக்கும்‌, அம்மோன புத்திரரின்‌ அருவருப்பாகிய 
மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ கட்டினான்‌. இப்படியே தங்கள்‌ தேவர்களுக்குத்‌ 
தூ£பங்காட்டிப்‌ பலியிடுகிற அந்நியஜாதியாரான தன்‌ ஸ்திரீகள்‌ எல்லாருக்காகவும்‌ 
செய்தான்‌.”- 1 இரா 11: 1-8 


125 


மேலே கொடுக்கப்பட்ட சம்பவங்களில்‌, ஏசா கூழ்‌ குடிக்க ஆசைப்பட்டு தன்‌ 
சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்தான்‌. சாலொமோன்‌ ராஜா அநேகம்‌ ஸ்திரீகள்மேல்‌ 
ஆசைவைத்து அன்னிய தேவர்களைச்‌ சேவிப்பதில்‌ மோசம்‌ போனான்‌. இப்படியாக 
அவர்கள்‌ தன்தன்‌ சுய இச்சைகளுக்கு இடமளித்து பிசாசின்‌ சோதனைக்கு 


ஆளானார்கள்‌. 


“இவர்கள்‌ முறுமுறுக்கிறவர்களும்‌, முறையிடுகிறவர்களும்‌, தங்கள்‌ 
இச்சைகளினபடி நடக்கிறவர்களுமாயிருக் கிறார்கள்‌, இவர்களுடைய வாய்‌ 
இறுமாப்பானவைகளைப்‌ பேசும்‌, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள்‌. 
நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலரால்‌ முன்‌ சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுகூருங்கள்‌ . 
கடைசிக்காலத திலே தங்கள்‌ துனமார்க்கமான இச்சைகளினபடி நடக்கிற 
பரியாசக்காரர்‌ தோன்றுவார்கள்‌ என்று உங்களுக்குச்‌ சொன்னார்களே. இவர்கள்‌ 
பிரிந்துபோகிறவர்களும்‌, ஜென்மசுபாவத்தாரும்‌, ஆவியில்லாதவர்களுமாமே.”- யூதா 
1: 16-19 


இயேசு நம்மைப்போல எல்லாவிதத்திலும்‌ சோதிக்கப்பட்டார்‌ 


“நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதததிலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌.”- எபி, 4: 15 


“அப்பொழுது இயேசு பிசாசினால்‌ சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே 
வனாந்தரத்திற்குக்‌ கொண்டுபோகப்பட்டார்‌, அவர்‌ இரவும்‌ பகலும்‌ நாற்பதுநாள்‌ 
உபவாசமாயிருந்தபினபு, அவருக்குப்‌ பசியுணடாயிற்று. அப்பொழுது 
சோதனைக்காரன்‌ அவரிடத்தில்‌ வந்து: நீர்‌ தேவனுடைய குமாரனேயானால்‌, இந்தக்‌ 
கல்லுகள்‌ அப்பங்களாகும்படி சொல்லும்‌ என்றான்‌, அவர்‌ பிரதியுத்தரமாக: 
மனுஷன்‌ அப்பத்தினாலேமாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற 
ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ என்று எழுதியிருக்கிறதே எனறார்‌. 
அப்பொழுது பிசாசு அவரைப்‌ பரிசுத்த நகரத்திற்குக்‌ கொண்டுபோய்‌, தேவாலயத்து 
உப்பரிகையின்மேல்‌ அவரை நிறுத்தி: நீர்‌ தேவனுடைய குமாரனேயானால்‌ 
தாழக்குதியும்‌, ஏனெனில்‌, தம்முடைய தூதர்களுக்கு உம்மைக்குறித துக்‌ 
கட்டளையிடுவார்‌, உமது பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடிக்கு, அவர்கள்‌ உம்மைக்‌ 
கைகளில்‌ ஏந்திக்கொண்டு போவார்கள்‌ என்பதாய்‌ எழுதியிருக்கிறது என்று 
சொன்னான்‌. அதற்கு இயேசு: உன்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ பரீட்சை 
பாராதிருப்பாயாக என்றும்‌ எழுதியிருக்கிறதே என்றார்‌. மறுபடியும்‌, பிசாசு அவரை 
மிகவும்‌ உயர்ந்த மலையின்மேல்‌ கொண்டூபோய்‌, உலகத்தின்‌ சகல ராஜ்யங்களையும்‌ 


அவைகளின்‌ மகிமையையும்‌ அவருக்குக்‌ காண்பித்து: நீர்‌ சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து, 


126 


என்னைப்‌ பணிந்துகொண்டால்‌, இவைகளையெல்லாம்‌ உமக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொன்னான்‌ அப்பொழுது இயேசு: அப்பாலே போ சாத்தானே, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டு, அவர்‌ ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று 
எழுதியிருக்கிறதே எனறார்‌, அப்பொழுது பிசாசானவன்‌ அவரை விட்டு 
விலகிப்போனான்‌. உடனே தேவதூதர்கள்‌ வந்து, அவருக்குப்‌ பணிவிடை 
செய்தார்கள்‌.”- மத்‌, 4: 1-11 


“அவர்‌ வனாந்தரத்திலே நாற்பதுநாள்‌ இருந்து, சாத்தானால்‌ சோதிக்கப்பட்டு, 
அங்கே காட்டூமிருகங்களின்‌ நடுவிலே சஞ்சரித்துக்கொண்டிருந்தார்‌. தேவதூதர்கள்‌ 
அவருக்கு ஊழியஞ்செய்தார்கள்‌.”- மாற்கு 1: 13 


“இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்‌ யோர்தானை விட்டுத்‌ திரும்பி, 
ஆவியானவராலே வனாந்தரத்திற்குக்‌ கொண்டுபோகப்பட்டூ, நாற்பதுநாள்‌ பிசாசினால்‌ 
சோதிக்கப்பட்டார்‌. அந்த நாட்களில்‌ அவர்‌ ஒன்றும்‌ புசியாதிருந்தார்‌, அந்த நாட்கள்‌ 
முடிந்தபின்பு அவருக்குப்‌ பசியுண்டாயிற்று.”- லூக்‌ 4: 1-2 


சோதனைக்கு விலகியிருக்க நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌ 


இவ்வுலகிற்கு மனுவுரு எடுத்து வந்த தேவ குமாரனாகிய இயேசுவை 
சத்துருவான பிசாசானவன்‌ சரீரப்‌ பிரகாரமாகவும்‌, ஆத்மீக ரீதியாகவும்‌, ஆவிக்குரிய 
பிரகாரமாகவும்‌ பாவத்தில்‌ அவரை விழுத்த தந்திரமாகச்‌ சோதித்தான்‌, ஆனால்‌ 
அவனால்‌ அது முடியவில்லை. 


ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து எல்லா நிலமையிலும்‌ பிசாசை ஜெயித்தார்‌ 
என்று பார்க்கிறோம்‌. தேவ குமாரனாகிய இயேசுவையே பிசாசானவன்‌ 
சோதிக்கக்கூடுமானால்‌ நாம்‌ எம்மாத்திரம? அதேபோல நாமும்‌ சத்துருவான 
பிசாசானவனால்‌ சோதிக்கப்படாதபடி, அவன்‌ சோதனைக்கு ஆளாகி பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதபடி எச்சரிக்கையுடன்‌ இருக்க வேண்டும்‌. நாம்‌ சோதனைகளை எதிர்த்து 
நிற்க வேண்டும்‌, மேலும்‌ சோதனைக்கு விலகியிருக்கும்படி நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


“எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, தீமையினின்று எங்களை 
இரட்சித்துக்கொளளும்‌, ராஜ்யமும்‌, வல்லமையும்‌, மகிமையும்‌ என்றென்றைக்கும்‌ 


உம்முடையவைகளே, ஆமென்‌, என்பதே.”- மத்‌. 0: 13 


“எங்கள்‌ பாவங்களை எங்களுக்கு மனனியும்‌, நாங்களும்‌ எங்களிடத்தில்‌ 
கடனபட்ட எவனுக்கும்‌ மனனிககிறோமே, எங்களைச்‌ 
சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, துமையினின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌, 


என்று சொல்லுங்கள்‌ எனறார்‌.”- லூக்‌ 11: 4 


127 


“சகோதரரே, ஒருவன்‌ யாதொரு குற்றததில்‌ அகப்பட்டால்‌, 
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்‌ சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனைச்‌ 
சீர்பொருந்தப்பணணுங்கள்‌, நீயும்‌ சோதிக்கப்படாதபடிக்கு உன்னைக்குறித்து 
எச்சரிக்கையாயிரு.”- கலா (6: 1 


“அப்படியே நீங்களும்‌, உங்களைப்‌ பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்‌, 
நம்முடைய கர்ததராகிய இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ தேவனுக கென்று 
பிழைத்திருக்கிறவர்களாகவும்‌ எண்ணிக்கொள்ளுங்கள்‌, ஆகையால்‌, நீங்கள்‌ சரீர 
இச்சைகளின்படி பாவத்திற்குக்‌ கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள்‌ 
சரீரத்தில்‌ பாவம்‌ ஆளாதிருப்பதாக, நீங்கள்‌ உங்கள்‌ அவயவங்களை அநீதியின்‌ 
ஆயுதங்களாகப்‌ பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல்‌, உங்களை மரித்தோரிலிருந்து 
பிழைத்திருக்கிறவர்களாகத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, உங்கள்‌ அவயவங்களை 
நீதிக்குரிய ஆயுதங்களாகத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்‌,””- ரோமர்‌ 0: 11-13 


“கடைசியாக, என்‌ சகோதரரே, கர்த்தரிலும்‌ அவருடைய சத்துவத்தின்‌ 
வல்லமையிலும்‌ பலப்படூங்கள்‌. நீங்கள்‌ பிசாசின்‌ தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்‌ 
திராணியுள ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுதவர்க்கத தையும்‌ 
தரித்துக்கொள்ளுங்கள்‌, ஏனெனில்‌, மாம்சத்தோடும்‌ இரத்தததோடுமல்ல, 
துரைத்தனங்களோடூம்‌, அதிகாரங்களோடுூம்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌, வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 
சேனைகளோடும்‌ நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு, ஆகையால்‌, தீங்குநாளிலே 
அவைகளை நீங்கள்‌ எதிர்க்கவும்‌, சகலத்தையும்‌ செய்துமுடித்தவர்களாய்‌ நிற்கவும்‌ 
திராணியுள்ளவர்களாகும்படிக்கு, தேவனுடைய சர்வாயுதவர்க்கத தையும்‌ 
எடூத்துக்கொளளுங்கள்‌.”- எபே, 0: 10-13 


பாவ மனனிப்பு 


பாவம்‌ எப்படி? எப்போ? யாரால்‌ ? ஆரம்பமானது? அதன்‌ விளைவுகள்‌ 
என்ன? என்ற பல விஷயங்களைப்‌ பரிசுத்த வேதாகம்‌ எப்படி விபரிக்கிறது என்பதை 
மேலே கொடுக்கப்பட்ட வசனங்கள்‌ மூலம்‌ ஆராய்ந்து பார்த்தோம்‌. இப்போ 
பாவத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்பதையும்‌, அதன்பின்‌ எப்படி ஒரு 
பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்‌, வாழ வேண்டும்‌ என்ற விபரங்களையும்‌ அதே 
பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்த்து, அறிந்து, அதன்படி நடக்கக்‌ கற்றுக்‌ 


கொள்வோம்‌, 
இரட்சிப்பு 


இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை, இரத்தம்‌ பாவநிவிர்த்தி 
செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரிச்‌ சிலுவையில்‌ சிந்திய அவருடைய 


128 


குற்றமில்லாத, விலையேறப்பெற்ற இரத்தம்‌ சகல பாவங்களையும்‌ நீக்கி நம்மைச்‌ 
சுத்திகரிக்கிறது. அவரது இரத்தத்தினால்‌ பரிசுத்தஞ்செய்யப்பட்டு, அவருடைய 
இரத்தத்தினால்‌ நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. நமது முந்தைய நடத்தையிலிருந்து 
மீட்கப்பட்டு, பாவ மன்னிப்பைப்பெற்று தேவனோடு ஓப்புரவாக்கப்பட்டு அவரைக்‌ 
கிட்டிச்சேருகிறோம்‌. இதனால்‌ மீண்டும்‌ தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற 
புத்திர சுவிகாரத்தைப்‌ பெறுகிறோம்‌. இந்த இலகுவான, இலவசமான மீட்பை எமது 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து கிருபையாக எமக்குப்‌ பெற்றுத்‌ தந்துள்ளார்‌. 


“அவர்‌ ஓளியிலிருக்கிறதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஐக்கியப்பட்டிருப்போம்‌, அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல 


பாவங்களையும்‌ நீக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌.”- 1 யோவான்‌ 1: 7 


“அவர்‌ சிலுவையில்‌ சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, 
பூலோகத்திலுள்ளவைகள்‌ பரலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ அவர்‌ மூலமாய்‌ 
தமக்கு ஒப்புரவாக்கிக்கொள்ளவும்‌ அவருக்குப்‌ பிரியமாயிற்று.”- கொலோ, 1: 20 


“குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற 
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே.”- 1 பேதுரு 1: 19 


“நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
சுத்திகரிக்கப்படும்‌, இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது,”-எபி.9: 22 


“அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமனனிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறது.”- எபே, 1; 7 


“(குமாரனாகிய) அவருக்குள்‌, அவருடைய இரத்தத்தினாலே, 
பாவமனனிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.”- கொலோ. 1: 14 


இரத்தத்தினால்‌ மீட்பு 

“உங்கள்‌ முன்னோர்களால்‌ பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அநுசரித்து வந்த 
வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும்‌ 
பொன்னினாலும்‌ மீட்கப்படாமல்‌, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய 
கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று 
அறிந்திருக்கிறீர்களே.”- 1 பேது, 1: 18-19 


“நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன்‌ 
நம்மேல்‌ வைத்த தமது அன்பை விளங்கப்பணணுகிறார்‌. இப்படி நாம்‌ அவருடைய 
இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்கலாக 
அவராலே நாம்‌ இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம்‌ தேவனுக்குச்‌ 
சத்துருக்களாயிருக்கையில்‌, அவருடைய குமாரனின்‌ மரணத்தினாலே அவருடனே 


129 


ஓப்புரவாக்கப்பட்டோமானால்‌, ஒப்புரவாக்கப்பட்டபின்‌ நாம்‌ அவருடைய ஜீவனாலே 
இரட்சிக்கப்படூவது அதிக நிசசயமாமே. அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது 
ஓப்புரவாகுதலை நமக்குக்‌ கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மூலமாய்‌ நாம்‌ தேவனைப்பற்றியும்‌ மேன்மைபாராட்டூகிறோம்‌.”- ரோமர்‌ 5: 8-11 


“நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாகத்‌ தேவனுக்கு 
ஓப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ ஜீவனுள்ள தேவனுக்கு 
ஊழியஞ்செய்வதற்கு உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த கிரியைகளறச்‌ சுத்திகரிப்பது 
எவ்வளவு நிச்சயம்‌!”- எபே, 9: 14 


“முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌.”- எபே 2: 13 


“அவர்கள்‌ போஜனம்பணணுகையில்‌, இயேசு அப்பத்தை எடுத்து, 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டு, சீஷர்களுக்குக்‌ கொடுத்து: நீங்கள்‌ வாங்கிப்‌ புசியுங்கள்‌, 
இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார்‌. பின்பு, பாத்திரத்தையும்‌ எடுத்து, 
ஸ்தோத்திரம்பண்ணி, அவர்களுக்குக்‌ கொடுத்து: நீங்கள்‌ எல்லாரும்‌ இதிலே 
பானம்பண்ணுங்கள்‌ , இது பாவமனனிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ சிந்தப்படூகிற 
புது உடனபடிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது.”- மத்‌. 26: 26-28 


“அவர்‌ ஒியிலிருக்கிறதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஐக்கியப்பட்டிருப்போம்‌, அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல 
பாவங்களையும்‌ நீக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌.”- 1 யோவான்‌ 1; 7 


“அந்தப்படியே, இயேசுவும்‌ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தைப்‌ 
பரிசுத்தஞ்செய்யும்படியாக நகரவாசலுக்குப்‌ புறம்பே பாடூபட்டார்‌.”- எபி, 13: 12 


இயேசு ஒரே பலியாக தன்னை ஓப்புக்கொடூத்தார்‌ 


பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி பாவறிவிர்த்திக்கென்று பாவநிவாரண 
பலியாகவும்‌, சர்வாங்க தகனபலியாகவும்‌ காளையையும்‌, வெள்ளாட்டூக்கடாவையும்‌, 
பலிசெய்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ இரத்தம்‌ கொண்டுவரப்பட்டு பாவத்தைப்போக்க 
பரிகாரம்‌ செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான காளைகளையும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும்‌ பதிலாக தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித தியஜீவனை 
அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தூர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய குமாரனை 
உலகத்தில்‌ அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை 
அனுப்பினார்‌. இவ்வுலகிற்கு மனுவுருவெடுத்து வந்த இயேசு மனிதருடைய 
பாவங்களுக்காகத்‌ தம்மை சிலுவையில்‌ கிருபாதாரப்பலியாக ஒப்புக்கொடூத்தார்‌. 


130 


இயேசுகிறிஸ்துவினுடைய சரீரம்‌ ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌. அன்றியும்‌, எந்த ஆசாரியனும்‌ 
நாடோறும்‌ ஆராதனை செய்கிறவனாயும்‌, பாவங்களை ஒருக்காலும்‌ 
நிவிர்த்திசெய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம்‌ செலுத்திவருகிறவனாயும்‌ 
நிற்பான்‌. இவரோ, பாவங்களுக்காக ஒரே பலியைச்‌ செலுத்தி, என்றென்றைக்கும்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, இனித்‌ தம்முடைய சத்துருக்களைத்‌ 
தமது பாதபடியாக்கிப்போடும்வரைக்கும்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. ஏனெனில்‌ 
பரிசுத்தமாக்கப்படூுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர்‌ என்றென்றைக்கும்‌ 
பூரணப்படுத தியிருக்கிறார்‌. நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக 
மரித்ததினாலே, தேவன்‌ நம்மேல்வைத்த தமது அன்பை விளங்கப்பண்ணுகிறார்‌. 
இப்படி நாம்‌ அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, 
கோபாக்கினைக்கு நீங்கலாக அவராலே நாம்‌ இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 
நாம்‌ தேவனுக்குச்‌ சத்துருக்களாயிருக்கையில்‌, அவருடைய குமாரனின்‌ 
மரணத்தினாலே அவருடனே ஓப்புரவாக்கப்பட்டோமானால்‌, ஒப்புரவாக்கப்பட்டபின்‌ 
நாம்‌ அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல்‌, 
இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்குக்‌ கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துமுலமாய்‌ நாம்‌ தேவனைப்பற்றியும்‌ மேனமைபாராட்டுகிறோம்‌. 


மனித குலத்திற்காக மரித்த இயேசு 


“எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌ யார்‌? கர்த்தருடைய 
புயம்‌ யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப்போலவும்‌, வறண்ட நிலத்திலிருந்து 
துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌, அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை, அவரைப்‌ பார்க்கும்போது, நாம்‌ அவரை 
விரும்பத்தக்க ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது. அவர்‌ அசட்டைபண்ணப்பட்டவரும்‌, 
மனுஷரால்‌ புறக்கணிக்கப்பட்டவரும்‌, துக்கம்‌ நிறைந்தவரும்‌, பாடு 
அநுபவித தவருமாயிருந்தார்‌, அவரைவிட்டு, நம்முடைய முகங்களை 
மறைத்‌ துக்கொண்டோம்‌, அவர்‌ அசட்டைபணணப்பட்டிருந்தார்‌, அவரை 
எண்ணாமற்போனோம்‌. மெய்யாகவே அவர்‌ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களைச்‌ சுமந்தார்‌, நாமோ, அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு 
வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌, நமக்குச்‌ சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ 
வந்தது, அவருடைய தழும்புகளால்‌ குணமாகிறோம்‌. நாமெல்லாரும்‌ 
ஆடுகளைப்போல வழிதப்பித்‌ திரிந்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ வழியிலே போனோம்‌, 
கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ அவர்மேல்‌ விழப்பண்ணினார்‌. அவர்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஓடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, ஆனாலும்‌ தம்முடைய வாயை அவர்‌ 


131 


திறக்கவில்லை, அடிக கப்படும்படி கொண்டூபோகமப்படூகிற ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, தன்னை மயிர்கத தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ 
சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப்போலவும்‌, அவர்‌ தம்முடைய வாயைத்‌ திறவாதிருந்தார்‌. 
இடூக்கணிலும்‌ நியாயத்தார்ப்பிலுமிருந்து அவர்‌ எடுக்கப்பட்டார்‌, அவருடைய வம்சத்தை 
யாரால்‌ சொல்லி முடியும்‌, ஜீவனுளளோருடைய தேசத்திலிருந்து 
அறுப்புண்டுபோனார்‌, என்‌ ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ வாதிக்கப்பட்டார்‌. 
துண்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள்‌, ஆனாலும்‌ அவர்‌ 
மரித்தபோது ஐசுவரியவானோடே இருந்தார்‌, அவர்‌ கொடுமை செய்யவில்லை, அவர்‌ 
வாயில்‌ வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்கச்சித்தமாகி, 
அவரைப்‌ பாடுகளுக்குட்படுத தினார்‌, அவருடைய ஆத்துமா தன்னைக்‌ 
குற்றநிவாரணபலியாக ஒப்புக்கொடூக்கும்போது, அவர்‌ தமது சந்ததியைக்‌ கண்டு, 
நீடித்தநாளாயிருப்பார்‌, கர்த்தருக்குச்‌ சித்தமானது அவர்‌ கையினால்‌ வாய்க்கும்‌. 
அவர்‌ தமது ஆத்தும வருத்தத்தின்‌ பலனைக்‌ கண்டு திருப்தியாவார்‌, என்‌ 
தாசனாகிய நதிபரர்‌ தம்மைப்‌ பற்றும்‌ அறிவினால்‌ அநேகரை நீதிமான்களாக்குவார்‌, 
அவர்களுடைய அக்கிரமங்களைத்‌ தாமே சுமந்துகொள்வார்‌. அவர்‌ தம்முடைய 
ஆத்துமாவை மரணத்திலெற்றி, அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக எண்ணப்பட்டூ, 
அநேகருடைய பாவத்தைத்‌ தாமே சுமந்து, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்‌ 
கொண்டதினிமித்தம்‌ அநேகரை அவருக்குப்‌ பங்காகக்‌ கொடுப்பேன்‌, பலவான்‌களை 


அவர்‌ தமக்குக்‌ கொள்ளையாகப்‌ பங்கிட்டுக்கொள்வார்‌.”- ஏசா. 53: 1-12 
சகலத்தையும்‌ ஜெயித்த இயேசு 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ மரித்து உயிர்த்தபோது பிசாசை 


ஜெயித்ததோடூ பாவத்தையும்‌, மரணத்தையும்‌ கூட ஜெயித்தார்‌. “,. பாவம்‌ 


வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌ ..” எண்று ஆரம்பத்திலே பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
“ஆதியாகமத்தில்‌” கூறிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 


25 


இவ்வுலகிற்கு அனுப்பி சகலத்தையும்‌ கல்வாரிச்‌ சிலுவையில்‌ ஜெயம்கொண்டதின்‌ 
நிமித்தம்‌, கடைசியில்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ “வெளிப்படுத்தின விசேஷம்‌” 
புத்தகத்தில்‌ “இதோ, வாசற்படியிலே நின்று கட்டுகிறேன்‌, ஒருவன்‌ என்‌ 
சத்தத்தைக்கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, 
அவனோடே போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடே போஜனம்பண்ணுவான்‌.” 


என்று இயேசுதாமே ஜெயங்கொண்டவராய்‌, வாசற்படியிலிருந்த பாவத்தை தமது 
கால்களுக்குக்‌ கீழாக மிதித்து, தாமே வாசற்படியில்‌ நின்று எம்மைத்‌ தம்மிடம்‌ 
அழைக்கிறதைப்‌ பார்க்கிறோம்‌. எனவே பயமின்றி நாமும்‌ அவர்‌ சத்தத்திற்குச்‌ 
செவி சாய்த்து, எமது இதயக்‌ கதவைத்‌ திறந்து இயேசுவை எமது இதயத்தில்‌ 
வரவேற்போமாகில்‌, நாமும்‌ வாசற்படியில்‌ படூத்தருக்கக்கூடிய பிசாசானவனை 
ஜெயங்கொண்டவர்களாய்‌ அவரோடேகூட பிதாவின்‌ சிங்காசனத்திலே உட்காரும்படி 
அருள்செய்வார்‌. 


132 


“இதோ, வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌, ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்கேட்டு, 
கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, அவனோடே 
போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடே போஜனம்பண்ணுவான்‌. நான்‌ 
ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய சிங்காசனத திலே அவரோடேகூட 
உட்கார்ந்ததுபோல, ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும்‌ என்னுடைய 
சிங்காசனத்தில்‌ என்னோடேகூட உட்காரும்படிக்கு அருள்செய்வேன்‌.”- வெளி. 3: 
20-21 


அன்பானவர்களே! நீங்கள்‌ ஒரு ஜெயங்கொண்ட வாழ்வை 
அடையவேண்டூமாயின்‌, முதலாவது இரட்சிப்பு அடையவேண்டும்‌. அந்த இரட்சிப்பை 
அடைவதற்கு அவசியமான அம்சங்களை கீழே கவனியுங்கள்‌. 


இரட்சிப்பின்‌ அவசியமான அம்சங்கள்‌ 
* விசுவாசம்‌ 


நாம்‌ இரட்சிப்பை பெறுவதற்கு எமக்கு விசுவாசம்‌ அவசியம்‌. ஆபிரகாம்‌ 
கர்த்தரை விசுவாசித்தான்‌ அதை அவர்‌ அவனுக்கு நீதியாக எண்ணினார்‌. 
விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாத காரியம்‌, ஏனென்றால்‌, 
தேவணிடததுில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத 
தேடூகிறவர்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌, 


விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌. 


மேலும்‌ இயேசு சொன்னார்‌: “வி௬ுவாசிக்கிறவர்களால்‌ நடக்கும்‌ 
அடையாளங்களாவன: என்‌ நாமத்தினாலே பிசாசுகளைத்‌ துரத்துவார்கள்‌, நவமான 
பாஷைகளைப்‌ பேசுவார்கள்‌, சர்ப்பங்களை எடுப்பார்கள்‌, சாவுக்கேதுவான 
யாதொன்றைக்‌ குடித்தாலும்‌ அது அவர்களைச்‌ சேதப்படூத்தாது, வியாதிஸ்தர்மேல்‌ 
கைகளை வைப்பார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ சொஸ்தமாவார்கள்‌” என்றார்‌. 


“என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே 
அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ 
இருதயத்திலே விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படூவாய்‌. நீதியுண்டாக இருதயத்திலே 
விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்‌, அவரை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன வெட்கப்படுவதில்லையென்று வேதம்‌ 
சொல்லுகிறது.”- ரோமர்‌ 10: 9-11 


“கடைசிக்காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு 
ஏதுவாக விசுவாசத்தைக்கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற 
உங்களுக்கு அந்தச்‌ சுதந்திரம்‌ பரலோகத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது.”-1 பேதுரு 1: 5 


133 


எ நற்கிரியைகள்‌ 

விசுவாசத்தைக்‌ கொண்டு இரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய நற்கிரியைகள்‌ 
நம்‌ விசுவாசத்தைச்‌ செயல்மூலம்‌ வெளிப்படூத்துகின்றன. எனவே நற்கிரியைகள்‌ 
செய்கிறவர்களாக நாம்‌ நடக்கும்படி தேவன்‌ நம்மை நியமிததிருக்கிறார்‌. 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து இவ்வுலகில்‌ இருக்கும்போது நற்கிரியைகள்‌ 
செய்கிறவராகச்‌ சுற்றித்‌ திரிந்தார்‌ என்று பார்க்கிறோம்‌. அப்படியே அவரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாகிய நாமும்‌ நன்மை செய்கிறவர்களாக ஜீவிக்கவேண்டும்‌. 


“கிருபையினாலே விசுவாசத்தைக்கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌, இது 
உங்களால்‌ உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும்‌ 
பெருமைபாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால்‌ உண்டானதல்ல, ஏனெனில்‌, 
நற்கிரியைகளைச்‌ செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டூ, 
தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்‌, அவைகளில்‌ நாம்‌ நடக்கும்படி அவர்‌ 
முன்னதாக அவைகளை ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌.- எபே, 2: 8-1 


“என்‌ சகோதரரே, ஒருவன்‌ தனக்கு விசவாசமுண்டென்று சொல்லியும்‌, 
கிரியைகளில்லாதவனானால்‌ அவனுக்குப்‌ பிரயோஜனமென்ன? அந்த விசுவாசம்‌ 
அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமலும்‌ 
அநுதின ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று 
சொல்லியும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ கிரியைகளில்லாதிருந்தால்‌ 
தன்னிலேதானே செத்ததாயிருக்கும்‌. ஒருவன்‌: உனக்கு விசுவாசமுண்டு, எனக்குக்‌ 
கிரியைகளுண்டு, கிரியைகளில்லாமல்‌ உன்‌ விசுவாசத்தை எனக்குக்‌ காண்பி, நான்‌ 
என்‌ விசுவாசத்தை என்‌ கிரியைகளினாலே உனக்குக்‌ காண்பிப்பேன்‌ என்பானே. 
தேவன்‌ ஒருவர்‌ உண்டென்று விசுவாசிக்கிறாய்‌, அப்படிச்‌ செய்கிறது நல்லதுதான்‌, 
பிசாசுகளும்‌ விசுவாசித்து, நடுக்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத 
விசுவாசம்‌ செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ)?”'- யாக்‌. 2: 14-20 
“ தேவ கிருபை 

நாம்‌ தேவ கிருபையைப்‌ பெற தகுதியுள்ளவர்களாக இராதிருப்பினும்‌, தேவன்‌ 
மனிதர்மீது கொண்டூள்ள அன்பினாலும்‌, பட்சத்தினாலும்‌, இயேசுவின்‌ கிரியையின்‌ 
காரணமாக, இலவசமாக அளிப்பதுதான்‌ கிருபை. இந்தக்‌ கிருபையினால்தான்‌ நாம்‌ 
அழைக்கப்பட்டோம்‌, தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌, விசுவாசிகளானோம்‌, பாவங்கள்‌ 
மனனிக்கப்பட்டோம்‌, நீதிமான்களாக்கப்பட்டோம்‌, அதே கிருபையால்‌ நித்திய 
வாழ்விற்குத்‌ தகுதியானோம்‌. இந்தக்‌ கிருபைதான்‌ எம்மைத்‌ தாங்குகின்றது, 
ஏந்துகின்றது, தப்புவிக்கிறது, வழி நடத்துகின்றது. மேலும்‌ கிருபையின்மூலம்‌ நித்திய 

134 


ஆறுதலும்‌, நல்‌ நம்பிக்கையும்‌ கொடுக்கப்படுகிறது. நாளாந்தம்‌ நாம்‌ தேவ 
கிருபையிலே வளருகிறோம்‌. நாம்‌ இன்றுவரை நிர்மூலமாகாமல்‌ இருப்பதும்‌ 
தேவனுடைய சுத்த கிருபையே, 


“தமது கிருபையினாலே நாம்‌ நதிமான்களாக்கப்பட்டு, நித்திய ஜீவனுண்டாகும்‌ 
என்கிற நம்பிக்கையின்படி சுதந்தரராகத்தக்கதாக, அவர்‌ தமது இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌, அந்தப்‌ பரிசுத்த ஆவியை நம்மேல்‌ சம்பூரணமாய்ப்‌ 
பொழிந்தருளினார்‌.”- தீத்து 3: 6-7 


“அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்தக்‌ கிருபையை 
அவர்‌ சகல ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌ எங்களிடத்தில்‌ பெருகப்பண்ணினார்‌.”- 
எபே, 1: 7-8 


“நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து 
நித்திய ஆறுதலையும்‌ நல்நம்பிக்கையையும்‌ கிருபையாய்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌, உங்கள்‌ இருதயங்களைத தேற்றி, எல்லா 
நல்வசனத்திலும்‌ நற்கிரியையிலும்‌ உங்களை ஸ்திரப்படுத்துவாராக.”- 2 தெச. 2: 
16-17 


“நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையிலும்‌ 
அவரை அறிகிற அறிவிலும்‌ வளருங்கள்‌. அவருக்கு இப்பொழுதும்‌ என்றென்றைக்கும்‌ 
மகிமையுண்டாவதாக. ஆமென்‌.”- 2 பேதுரு 3: 18 


“ஆகிலும்‌ நான இருக்கிறது தேவகிருபையினாலே இருக்கிறேன்‌, அவர்‌ எனக்கு 
அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை, அவர்களெல்லாரிலும்‌ நான்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்பட்டேன்‌, ஆகிலும்‌ நான்‌ அல்ல, என்னுடனே இருக்கிற தேவகிருபையே 
அப்படிச்‌ செய்தது.”- 1 கொரி, 15: 10 


“ஆதலால்‌, என்‌ குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில்‌ 
பலப்படூ.”- 2 தீமோ, 2: 1 


* நமது பங்கு 

தேவாதி தேவன்‌ பாவத்தில்‌ விழுந்போன மனுக்குலத்தை மீட்டு இரட்சிக்க 
வேண்டிய சகலத்தையும்‌ செய்து முடித்துவிட்டார்‌, அந்த இலவசமான இரட்சிப்பை 
நாம்‌ இலகுவாகப்‌ பெறுவதற்கான வழியையும்‌ வகுத்துத்‌ தந்திருக்கிறார்‌, இப்போது 
அதன்‌ பிரதிபலனை நாம்‌ அடைவதற்கு எமது பங்கை நாம்‌ செய்யும்போதுதான்‌ 
நித்திய ஜீவனின்‌ நிட்சயத்தை நாம்‌ அனுபவிக்கமுடியும்‌, ஆகவே எமது பங்கின்‌ 
முதல்‌ நடவடிக்கையாக ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து இவ்வுலகிற்கு மனுவுருவெடுத்து 


135 


வந்த தேவ குமாரனென்றும்‌, அவர்‌ சகல மனிதருடைய பாவங்களுக்காகவும்‌ 
சிலுவையிலே இரத்தம்‌ சிந்தி மரித்தார்‌ என்றும்‌, மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தெழுந்து 
இப்போது பரம பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து எமக்காகப்‌ பரிந்து 
பேசுகிறவராக இருக்கிறார்‌ என்பதையும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. அடுத்தபடியாக எமது 
பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, பாவங்களை தேவனிடத்தில்‌ அறிக்கையிட்டு 
மனந்திரும்ப வேண்டும்‌. அதைத்‌ தொடர்ந்து சத்திய வேதத்தின்படி முழுக்கு 
ஞானஸ்நானம்‌ பெற்று, வேத வசனத்தில்‌ வளர்ந்து அதற்கமையச்‌ செயற்பட்டு 
நிலைத்திருக்க வேண்டும்‌. இது நாம்‌ செய்யவேண்டிய எமது பங்கு, 


“பேதுரு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ 
பாவமனனிப்புக்கென்று இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌.” - 
அப்‌. 2: 38 


“என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே 
அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ 
இருதயத்திலே விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌. நதியுண்டாக இருதயத்திலே 
விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்‌.”- ரோமர்‌ 
10: 9-10 


“ஆகையால்‌, நங்கள்‌ எல்லாவித அழுக்கையும்‌ கொடிய துர்க்குணத்தையும்‌ 
ஒழித்துவிட்டு, உங்கள்‌ உள்ளத்தில்‌ நாட்டப்பட்டதாயும்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களை 
இரட்சிக்க வல்லமையுள்ளதாயுமிருக்கிற வசனத்தைச்‌ சாந்தமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளுங்கள்‌, அல்லாமலும்‌, நீங்கள்‌ உங்களை வஞ்சியாதபடிக்குத்‌ 
திருவசனத்தைக்‌ கேட்கிறவர்களாய்‌ மாத்தரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும்‌ 
இருங்கள்‌. என்னத்தினாலெனில்‌, ஒருவன்‌ திருவசனத்தைக்‌ கேட்டும்‌ அதின்படி 
செய்யாதவனானால்‌, கண்ணாடியிலே தன்‌ சுபாவ முகத்தைப்‌ பார்க்கிற மனுஷனுக்கு 
ஓப்பாயிருப்பான்‌, அவன்‌ தன்னைத்தானே பார்த்து, அவ்விடம்விட்டுப்‌ போனவுடனே, 
தன்‌ சாயல்‌ இன்னதென்பதை மறந்துவிடுவான்‌. சுயாதீனப்பிரமாணமாகிய பூரணப்‌ 
பிரமாணத்தை உற்றுப்பார்தது, அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை 
மறக்கிறவனாயிராமல்‌, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து, தன்‌ செய்கையில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌.”- யாக்‌. 1: 21-25 

“என்‌ நாமத்தினிமித்தம்‌ நீங்கள்‌ எல்லாராலும்‌ பகைக்கப்படூவீர்கள்‌ , 
முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான்‌.”- மத்‌, 10: 22 

“பாவத்துக்கு மரித்த நாம்‌ இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌? கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ அவருடைய 
மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா? மேலும்‌ 

136 


பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ 
புதிதான ஜீவனுளளவர்களாய்‌ நடந்துகொளளும்படிக்கு, அவருடைய 
மரணத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனேகூட அடக்கம்‌ 
பணணப்பட்டோம்‌. ஆதலால்‌ அவருடைய மரணத்தின்‌ சாயலில்‌ நாம்‌ 
இணைக்கப்பட்டவர்களானால்‌, அவர்‌ உயிர்ததெழுதலின்‌ சாயலிலும்‌ 
இணைக்கப்பட்டிருப்போம்‌. நாம்‌ இனிப்‌ பாவத்துக்கு ஊழியஞ்‌ செய்யாதபடிக்கு, 
பாவசரீரம்‌ ஒழிந்துபோகும்பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன்‌ அவரோடேகூடச்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்‌.”- ரோமர்‌ 6: 2-6 
* ஞானஸ்நானம்‌ 

“விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌, 
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தர்க்கப்படுவான.”-மாற்கு 16:10 
இத்திருவசனத்தின்படி ஒருவன்‌ இரட்சிக்கப்பட கர்த்தர்மேல்‌ விசுவாசம்‌ வைத்தாலும்‌, 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுதலும்‌ அவசியம்‌ என்பதை அறிந்து கொள்ளலாம்‌. 
அப்போஸ்தலர்‌ 2:38ல்‌ - “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ 
பாவமனனிப்புக்கென்று இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌,” 
இதனால்‌ மனந்திரும்பி பாவ மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொண்டவர்களுக்கே 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கப்பட வேண்டுமென்ற உண்மை புலனாகிறது. 
“ஞானஸ்நானம்‌” அல்லது “திருமுழுக்கு” என்பது புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ படிக்கும்‌ 
ஒரு முக்கிய உபதேசமாகும்‌. ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து தாமே பாவமற்ற 
பரிசுத்தராய்‌ இருந்தும்‌, தேவ நீதியை நிறைவேற்றுகிறதற்காக யோவான்‌ 
ஸ்நாகனிடத்தில்‌ யோர்தான்‌ நதியில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌, எனவே அந்த 
நியதியை நாமும்‌ கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம்‌. 


மறுபிறப்பு என்பது ஒரு மனிதன்‌ தேவனிடமிருந்து பெறுகிற ஒரு புதிய 
பரிசுத்த இயல்புடைய ஜீவியம்‌. இந்த இயல்பு நாம்‌ தேவனுடைய பரிசுத்த 
இராஜ்ஜியத்தில்‌ பங்கேற்பதற்கு அவசியம்‌. இப்படி தேவனால்‌ பிறந்தவர்கள்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்வதில்லை, அவனுக்குள்‌ தேவ அன்பு நிலைகொண்டிருக்கிறது. 
தேவனால்‌ பிறந்தவர்கள்‌ இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்கள்‌, அவர்கள்‌ 
மாமிசத தின்‌ கிரியைகளுக்கும்‌ சிந்தனைகளுக்கும்‌ மாறாக இப்போது 
நற்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களாகவும்‌, ஆவியின்‌ கனியாகிய அன்பு, சந்தோஷம்‌, 
சமாதானம்‌, சாந்தம்‌, தயவு, நற்குணம்‌, இச்சையடக்கம்‌, நீடியபொறுமை, விசுவாசம்‌ 
போன்ற குணாதிசயங்கள்‌ அவர்களில்‌ அதிகமாக வெளிப்படுவதைத்‌ தெளிவாகக்‌ 
காணக்கூடியதாயும்‌ இருப்பார்கள்‌. மேலும்‌ அவர்களுடைய நாளாந்த ஜீவியத்தில்‌ 
ஆவிக்குரிய வளர்ச்சியையும்‌, முதிர்ச்சியையும்‌ காணக்கூடியதாய்‌ இருக்கும்‌. 

137 


“அவருடைய நாமத்தின்மேல்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ அவரை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ எத்தனைபேர்களோ, அததனைபேர்களும்‌ தேவனுடைய 
பிளளைகளாகும்படி, அவர்களுக்கு அதிகாரங்‌ கொடுத்தார்‌. அவர்கள்‌, 
இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது 
பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌.”- யோவான்‌ 1: 12-13 


“தேவனால்‌ பிறந்த எவனும்‌ பாவஞ்செய்யான்‌, எனெனில்‌ அவருடைய வித்து 
அவனுக்குள்‌ தரிததிருக்கிறது, அவன்‌ தேவனால்‌ பிறநதபடியினால்‌ 
பாவஞ்செய்யமாட்டான்‌. இதினாலே தேவனுடைய பிள்ளைகள்‌ இன்னாரென்றும்‌, 
பிசாசின்‌ பிள்ளைகள்‌ இன்னாரென்றும்‌ வெளிப்படும்‌, நீதியைச்‌ செய்யாமலும்‌ தன்‌ 
சகோதரனில்‌ அன்புகூராமலும்‌ இருக்கிற எவனும்‌ தேவனால்‌ உண்டானவனல்ல,”- 


1 யோவான்‌ 3; 9-10 


“பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர்‌ அனபாயிருக்கக்கடவோம்‌, ஏனெனில்‌ 
அன்பு தேவனால்‌ உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும்‌ தேவனால்‌ பிறந்து, 
அவரை அறிந்திருக்கிறான்‌. அன்பில்லாதவன்‌ தேவனை அறியான்‌, தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌.”- 1 யோவான்‌ 4: 7-9 


“இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்‌ தேவனால்‌ 
பிறந்திருக்கிறான்‌ பிறப்பித்தவரிடத்தில்‌ அனபுகூருகிற எவனும்‌ அவரால்‌ 
பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும்‌ அன்புகூருகிறான்‌.”- 1 யோவான்‌ 5: 1 


*  நீதிமானாக்கப்படுதல்‌ 


பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்தவன்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
இருக்கிறபடியால்‌, குற்ற உணர்விலிருந்தும்‌, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்தும்‌ 
அகற்றப்பட்டு, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஸ்தானத்தில்‌ கொண்டு 
வரப்படூகிறான்‌. மேலும்‌ அவன்‌ தேவனோடு அன்பான உறவைப்‌ பெற்று, தேவனுடை 
புத்திர சுவிகாரத்தைப்‌ பெற்று நீதிமானாக்கப்படுகிறான்‌. அப்பொழுது அவன்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ அபிஷேகத்தைப்‌ பெற்றவனாக, பரிசுத்த ஜீவியம்‌ ஜீவிக்க அவர்‌ அவனுக்கு 
ஒத்தாசை அளிக்கிறார்‌. இவை யாவும்‌ தேவன்‌ மனிதனுக்கு தருகிற சுத்த கிருபை. 
“இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமானகளாக்கப்படுவதற்கு 
நியாயப்பிரமாணம்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ வழிநடத்துகிற உபாத்தியாய்‌ 
இருந்தது. விசுவாசம்‌ வந்தபின்பு நாம்‌ உபாத்திக்குக்‌ கீழானவர்களல்லவே. 
நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ எததனைபேரோ, அததனைபேரும்‌ கிறிஸ்துவைத 
தரித்துக்கொண்டீர்களே.”- கலா. 3: 24-27, 


138 


“அது இயேசுகிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ தேவநீதியே, 
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும்‌ எவர்கள்மேலும்‌ அது பலிக்கும்‌, வித்தியாசமே 
இல்லை, எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவமகிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ 
அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்கொண்டு 
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. தேவன்‌ பொறுமையாயிருந்த முற்காலத்தில்‌ நடந்த 
பாவங்களைத்‌ தாம்‌ பொறுத்துக்கொண்டதைக்குறித்துத்‌ தம்முடைய நீதியைக்‌ 
காணபிக்கும்பொருட்டாகவும்‌, தாம்‌ நீதியுள்ளவரும்‌, இயேசுவினிடத தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய்‌ விளங்கும்படி, இக்காலத்திலே 
தமது நீதியைக்‌ காண்பிக்கும்‌ பொருட்டாகவும்‌, கிறிஸ்து இயேசுவினுடைய 
இரத்தத்தைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ கிருபாதார பலியாக அவரையே 
ஏற்படுத்தினார்‌. இப்படியிருக்க, மேன்மைபாராட்டல்‌ எங்கே? அது நீக்கப்பட்டதே, 
எந்தப்‌ பிரமாணத தினாலே! கிரியாப்பிரமாணத தினாலேயா? அல்ல, 
விசுவாசப்பிரமாணத்தினாலேயே. ஆதலால்‌, மனுஷன்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
கிரியைகளில்லாமல்‌ விசுவாசத்தினாலேயே நதிமானாக்கப்படுகிறான்‌ என்று 
தூக்கிறோம்‌.”- ரோமர்‌ 3: 22-28 


* பூத்திரசுவிகாரம்‌ 


தேவ குமாரனாகிய இயேசுவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 
அவரை விசுவாசித்து, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ 
தேவனுடைய ஆவியினாலே நடததப்பட்டு, அவர்கள்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறார்கள்‌. நமது புத்திரசுவிகாரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர்‌ 
சாட்சியாக இருக்கிறார்‌, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்‌, பாவத்தைவிட்டு விலகி 
அதன்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைபெற்று அவரைப்போல இருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளென்று அழைக்கப்படுவார்கள்‌, மேலும்‌ அவர்கள்‌ 
இயேசுவை நேசிப்பார்கள்‌, அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களாகவும்‌, சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களாகவும்‌, தேவ பிள்ளைகளிடம்‌ அன்பு செலுத்துகிறவர்களாகவும்‌ 


காணப்படுவார்கள்‌. 


“மேலும்‌ எவர்கள்‌ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, 
அவர்கள்‌ தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்‌. அந்தப்படி, திரும்பவும்‌ 
பயப்படுகிறதற்கு நீங்கள்‌ அடிமைத்தனத்தின்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌, அப்பா பிதாவே, 
என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திரசுவிகாரத்தின்‌ ஆவியைப்‌ பெற்றீர்கள்‌. நாம்‌ 
தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோமென்று ஆவியானவர்தாமே நம்முடைய 
ஆவியுடனேகூடச்‌ சாட்சிகொடுக்கிறார்‌.”- ரோமர்‌ 8: 14-16 


“உனக்கடுத்தவனைச்‌ சிநேகித்து, உன சத்துருவைப்‌ பகைப்பாயாக என்று 
சொல்லப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, 


139 


உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேகியுங்கள்‌, உங்களைச்‌ சபிக்கிறவர்களை 
ஆசீர்வதியுங்கள்‌, உங்களைப்‌ பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்‌, உங்களை 
நிந்திக்கிறவர்களுக்காகவும்‌ உங்களைத்‌ துனபப்படூத துகிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பணணுங்கள்‌, இப்படிச்‌ செய்வதினால்‌ நீங்கள்‌ பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ 
பிதாவுக்குப்‌ புத்திரராயிருப்பீர்கள்‌, அவர்‌ தீயோர்‌ மேலும்‌ நல்லோர்மேலும்‌ தமது 
சூரியனை உதிக்கப்பண்ணி, நீதியுள்ளவர்கள்மேலும்‌ அநீதியுள்ளவர்கள் மேலும்‌ 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. உங்களைச்‌ சிநேகிக்கிறவர்களையே நீங்கள்‌ 
சிநேகிப்பீர்களானால்‌, உங்களுக்குப்‌ பலன்‌ என்ன? ஆயக்காரரும்‌ அப்படியே 
செய்கிறார்கள்‌ அல்லவா? உங்கள்‌ சகோதரரைமாத்திரம்‌ வாழ்த்துவீர்களானால்‌, 
நீங்கள்‌ விசேஷித்துச்‌ செய்கிறது என்ன? ஆயக்காரரும்‌ அப்படிச்‌ செய்கிறார்கள்‌ 
அல்லவா? ஆகையால்‌, பரலோகத திலிருக்கிற உங்கள்‌ பிதா பூரண 
சற்குணராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ பூரண சற்குணராயிருக்கக்கடவீர்கள்‌,” 
- மத, 5: 43-48 


“பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, 
இனி எவ்விதமாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்படவில்லை, ஆகிலும்‌ அவர்‌ 
வெளிப்படும்போது அவர்‌ இருக்கிறவண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதினால்‌, 
அவருக்கு ஓப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌”- 1 யோ. 3:2 


“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌, அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களில்‌ ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. தமக்குமுன்பாக நாம்‌ அன்பில்‌ 
பரிசுதீதமுள்ளவர்களும்‌ குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ 
உலகத்தோற்றத்துக்குமுன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே, 
பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய கிருபையின்‌ மகிமைக்குப்‌ 
புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுளள சிததததின்படியே, நம்மை 
இயேசுகிறிஸ்துமூலமாய்த்‌ தமக்குச்‌ சுவிகாரபுத்திரராகும்படி முனகுறித்திருக்கிறார்‌. 
அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமனனிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்தக்‌ கிருபையை 
அவர்‌ சகல ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌ எங்களிடத்தில்‌ பெருகப்பண்ணினார்‌.”- 
எபே, 1: 3-8 


“நங்கள்‌ ஒருவரிலொருவர்‌ அனபாயிருங்கள்‌, நான்‌ உங்களில்‌ 
அன்பாயிருந்ததுபோல நீங்களும்‌ ஒருவரிலொருவர்‌ அன்பாயிருங்கள்‌ என்கிற 
புதிதான கட்டளையை உங்களுக்குக்‌ கொடுக்கிறேன்‌. நீங்கள்‌ ஒருவரிலொருவர்‌ 
அன்புள்ளவர்களாயிருந்தால்‌, அதினால்‌ நீங்கள்‌ என்னுடைய சீஷர்களென்று 
எல்லாரும்‌ அறிந்துகொள்வார்கள்‌ என்றார்‌.”- யோவான்‌ 13: 34-35 


140 


* பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ 


ஒருவண்‌ ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக 
ஏற்றுக்கொண்டூ சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது பரிசுத்த ஆவியின்‌ 
அபிஷேகத்தைப்‌ பெறுவது வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அருள்மாரி பொழியப்படூதல்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக 
கர்த்தர்‌ வாக்களித்திருக்கிறார்‌. அதேபோல்‌ ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ தாம்‌ 
மரித்து உயிர்த்துப்‌ பரலோக்திற்குப்‌ போவதற்குமுன்‌, பரிசுத்த ஆவியின்‌ 
அபிஷேகத்திற்காகக்‌ காத்திருக்கும்படி தமது சீஷர்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
அப்படியே அவர்கள்‌ எருசலேமில்‌ காத்திருந்து வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகத்தைப்‌ பெற்றார்கள்‌. 


“அதற்குப்‌ பின்பு நான்‌ மாம்சமான யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌, 
அப்பொழுது உங்கள்‌ குமாரரும்‌ உங்கள்‌ குமாரத்திகளும்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌, உங்கள்‌ மூப்பர்‌ சொப்பனங்களையும்‌, உங்கள்‌ வாலிபர்‌ 
தரிசனங்களையும்‌ காண்பார்கள்‌. ஊழியக்காரர்மேலும்‌ ஊழியக்காரிகள்மேலும்‌, 


அந்நாட்களிலே என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌.”- யோவேல்‌ 2; 28-20 


“உங்களுக்கு நவமான இருதயத்தைக்‌ கொடுத்து, உங்கள்‌ உள்ளத்திலே 
புதிதான ஆவியைக்‌ கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள்‌ 
மாம்சத்திலிருந்து எடூத்துப்போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌. உங்கள்‌ உள்ளத்திலே என்‌ ஆவியை வைத்து, உங்களை என்‌ 
கட்டளைகளில்‌ நடக்கவும்‌ என்‌ நியாயங்களைக்‌ கைக்கொள்ளவும்‌ அவைகளினபடி 


செய்யவும்பண்ணுவேன்‌.”- எசேக்‌, 36: 26-27 


“பெந்தெகொஸ்தே எனனும்‌ நாள்‌ வந்தபோது, அவர்களெல்லாரும்‌ 
ஒருமனப்பட்டூ ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற 
முழக்கம்போல, வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ 
உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ அக்கினிமயமான 
நாவுகள்போலப்‌ பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ காணப்பட்டு, அவர்கள்‌ 
ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து அமர்ந்தது. அவர்களெல்லாரும்‌ பரிசுத்த ஆவியினாலே 
நிரப்பப்பட்டு, ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு 
பாஷைகளிலே பேசத்தொடங்கினார்கள்‌.”- அப்‌, 2: 1-4 


* பரிசுத்த ஆவியின்‌ நிறைவு 


பழைய ஏற்பாட்டு காலத்தில்‌ அற்புதமான செயல்களைச்‌ செய்யவும்‌, 


தீர்க்கதரிசனம்‌ சொல்லவும்‌ தேவனிடமிருந்து தாற்காலிகமான பெலனைப்‌ பெற 
தனிப்பட்ட நபர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்‌ அருளப்பட்டார்‌, ஆனால்‌ அவர்‌ 
“ஊற்றப்படவில்லை”, இயேசுவானவர்‌ மகிமைப்படுத்தப்பட்ட பிறகே, அவரை 


141 


ஏற்றுக்கொண்டவர்‌ அனைவரும்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ நிரப்பப்படும்படி அவர்‌ 
“பொழியப்பட்டார்‌”. சத்திய ஆவியானவர்‌ நம்மோடு இருப்பது மட்டுமின்றி, 
நமக்குள்ளும்‌ வாசம்பண்ணுவார்‌ என்று யோவான்‌ 14; 16-17 வசனம்‌ தெளிவாகக்‌ 


கூறுகிறது. 


“நான்‌ பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன்‌, அப்பொழுது என்றென்றைக்கும்‌ 
உங்களுடனேகூட இருக்கும்படிக்குச்‌ சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளானை 
அவர்‌ உங்களுக்குத்‌ தந்தருளுவார்‌. உலகம்‌ அந்தச்‌ சத்திய ஆவியானவரைக்‌ 
காணாமலும்‌ அறியாமலும்‌. இருக்கிறபடியால்‌ அவரைப்‌ பெற்றுக்கொள்ளமாட்டாது, 
அவர்‌ உங்களுடனே வாசம்பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால்‌, நீங்கள்‌ அவரை 
அறிவீர்கள்‌.”- யோவான்‌ 14: 16-17 


பரிசுத்த ஆவியானவரில்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவது எனபது கிறிஸ்தவ 
வாழ்க்கையின்‌ உச்சமான இறுதிக்‌ கட்டமல்ல. நாம்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ 
பெற்றுள்ளபடியால்‌ மற்றவர்களைவிட நாம்‌ எவ்விதத்திலும்‌ மேன்மையானவர்கள்‌ 
என்றோ, அவர்களைவிட ஆவிக்குரிய காரியங்களில்‌ மேலானவர்கள்‌ என்றோ 
நினைத்துக்‌ கொள்ளக்கூடாது. மேலும்‌ பரிசுத்த ஆவியானவரில்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறுவது என்பது தலைவர்களுக்கு மட்டுமே உரித்தான அபூர்வமான அனுபவமும்‌ 
அல்ல. பரிசுத்த ஆவியானவரில்‌ ஞானஸ்நானம்‌ என்பது பரிசுத்த ஆவியானவரால்‌ 
நிரப்பப்படுவதின்‌ துவக்கம்‌ என்றும்‌, தொடர்ந்து இவ்வாறு நிரப்பப்படுவோம்‌ எனறும்‌ 
சிந்திக்க வேண்டும்‌. 


“அவர்கள்‌ ஜெபம்பண்ணினபோது, அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌ அசைந்தது, 
அவர்களெல்லாரும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு, தேவவசனத்தைத்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌” - அப்‌ 4:31 

“இதினிமித்தமாக, நான்‌ உன்மேல்‌ என்‌ கைகளை வைத்ததினால்‌ உனக்கு 
உண்டான தேவவரததை நீ அனலமூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு 
நினைப்பூட்டுகிறேன்‌.”- 2 திமொ. 1: 6 
பரிசுத்த ஆவியானவரைப்‌ பெறுவதின்‌ பிரதிபலன்‌ 


1. அன்னிய பாஷைகளில்‌ பேசுதல்‌. 


“பெந்தெகொஸ்தே எனனும்‌ நாள்‌ வந்தபோது, அவர்களெல்லாரும்‌ 
ஒருமனப்பட்டூ ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற 
முழக்கம்போல, வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ 
உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ அக்கினிம௰௰மான 
நாவுகள்‌ போலப்‌ பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ காணப்பட்டு, அவர்கள்‌ 


142 


ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து அமர்ந்தது. அவர்களெல்லாரும்‌ பரிசுத்த ஆவியினாலே 


நிரப்பப்பட்டு, ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு 
பாஷைகளிலே பேசத்தொடங்கினார்கள்‌.”- அப்‌, 2: 1-4 


2. ஆவியின்‌ கனி வெளிப்படுதல்‌ 


“ஆவியின்‌ கனியோ, அன்பு, சந்தோஷம்‌, சமாதானம்‌, நீடியபொறுமை, தயவு, 


நற்குணம்‌, விசுவாசம்‌, சாந்தம்‌, இச்சையடக்கம்‌ ...”- கலா. 5: 22-23 


3. தீர்க்கதரிசனம்‌ சொல்லுதல்‌ 


“அதற்குப்‌ பின்பு நான்‌ மாம்சமான யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌, 
அப்பொழுது உங்கள்‌ குமாரரும்‌ உங்கள்‌ குமாரத்திகளும்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌, உங்கள்‌ மூப்பர்‌ சொப்பனங்களையும்‌, உங்கள்‌ வாலிபர்‌ 


தரிசனங்களையும்‌ காணபார்கள்‌.- யோவேல்‌ 2: 28 


4. புது பெலனடைதல்‌ 

“என்‌ பிதா வாக்குத்தத்தம்பண்ணினதை, இதோ, நான்‌ உங்களுக்கு 
அனுப்புகிறேன்‌. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும்‌ பெலனால்‌ 
தரிப்பிக்கப்படும்வரைக்கும்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ இருங்கள்‌ என்றார்‌.”-லூக்‌.24:49 


“பரிசுத்தஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ பெலனடைந்து 


எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌, 


எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ என்றார்‌.”- அப்‌, 1: 8 


3, தேவனைப்‌ புகழ்ந்து துதித்தல்‌ 


“இந்த வார்த்தைகளைப்‌ பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில்‌ வசனத்தைக்‌ 
கேட்டவர்கள்‌ யாவர்மேலும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கினார்‌. அவர்கள்‌ பல 


பாஷைகளைப்‌ பேசுகிறதையும்‌, தேவனைப்‌ புகழுகிறதையும்‌, பேதுருவோடேகூட 


வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள்‌ கேட்கும்போது, பரிசுத்த ஆவியின்‌ 
வரம்‌ புறஜாதிகள்மேலும்‌ பொழிந்தருளப்பட்டதைக்குறித்துப்‌ பிரமித்தார்கள்‌. 
அப்பொழுது பேதுரு: நம்மைப்போலப்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெற்ற இவர்களும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறாதபடிக்கு எவனாகிலும்‌ தண்ணீரை விலக்கலாமா என்று 
சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுக்கும்படி 


கட்டளையிட்டான்‌.”- அப்‌ 10; 44-48 


6. தேவணுக்கு அடுத்த காரியங்களில்‌ ஊழியம்‌ 


“கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்‌ என்மேல்‌ இருக்கிறார்‌, 
சிறுமைப்பட்டவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கக்‌ கர்த்தர்‌ என்னை அபிஷேகம்‌ 
143 


பண்ணினார்‌, இருதயம்‌ நொறுங்குண்டவர்களுக்குக்‌ காயங்கட்டூதலையும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, கட்டுண்டவர்களுக்குக்‌ கட்டவிழ்த்தலையும்‌ 
கூறவும்‌, கர்த்தருடைய அநுக்கிரக வருஷத்தையும்‌, நம்முடைய தேவன்‌ 
நீதியைச்சரிக்கட்டூும்‌ நாளையும்‌ கூறவும்‌, துயரப்பட்ட அனைவருக்கும்‌ ஆறுதல்‌ 
செய்யவும்‌, சீயோனிலே துயரப்பட்டவர்களைச்‌ சீர்ப்படுத்தவும்‌, அவர்களுக்குச்‌ 
சாம்பலுக்குப்‌ பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ பதிலாக ஆனந்த 
தைலத்தையும்‌, ஒடுங்கின ஆவிக்குப்‌ பதிலாகத்‌ துதியின்‌ உடையையும்‌ கொடுக்கவும்‌, 


அவர்‌ எண்னை அனுப்பினார்‌” - ஏசா. (1: 1-3 


7. ஆவியின்‌ வரங்கள்‌ 


“ஆவியினுடைய அநுக்கிரகம்‌ அவனவனுடைய பிரயோஜனத்திற்கெனறு 
அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில்‌, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தைப்‌ 
போதிக்கும்‌ வசனமும்‌, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை 
உணர்த்தும்‌ வசனமும்‌, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும்‌ வரங்களும்‌, 
வேறொருவனுக்கு அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தியும்‌, வேறொருவனுக்குத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தலும்‌, வேறொருவனுக்கு ஆவிகளைப்‌ பகுத்தறிதலும்‌, 
வேறொருவனுக்குப்‌ பற்பல பாஷைகளைப்‌ பேசுதலும்‌, வேறொருவனுக்குப்‌ 
பாஷைகளை வியாக்கியானம பண்ணுதலும்‌ அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம்‌ 
அந்த ஒரே ஆவியானவர்‌ நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்குப்‌ 
பகிர்ந்து கொடுக்கிறார்‌.”- 1 கொரி, 12: 7-11 


8. இயேசுவுக்காக மரிக்கவும்‌ ஆயத்தம்‌ 


“பரிசுத்தஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ பெலனடைந்து 
எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌, 


எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ என்றார்‌.”- அப்‌, 1: 8 


“அவன்‌ (ஸ்தேவான்‌) பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்‌, வானத்தை 
அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய மகிமையையும்‌, தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ 
இயேசுவானவர்‌ நிற்கிறதையும்‌ கண்டு: அதோ வானங்கள்‌ திறந்திருக்கிறதையும்‌, 
மனுஷகுமாரன்‌ தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறதையும்‌ காண்கிறேன்‌ 
என்றான்‌. அப்பொழுது அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூக்குரலிட்டூத்‌ தங்கள்‌ 
காதுகளை அடைத்துக்கொண்டு, ஒருமனப்பட்டு அவன்மேல்‌ பாய்ந்து, அவனை 
நகரத்தக்குப்‌ புறம்பே தள்ளி, அவனைக்‌ கல்லெறிந்தார்கள்‌. சாட்சிக்காரர்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, சவுல்‌ என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே 
வைத்தார்கள்‌. அப்பொழுது: கர்த்தராகிய இயேசுவே, என்‌ ஆவியை ஏற்றுக்கொள்ளும்‌ 
என்று ஸ்தேவான்‌ தொழுதுகொள்ளுகையில்‌, அவனைக்‌ கல்லெறிந்தார்கள்‌ . 


144 


அவனோ, முழங்காற்படியிட்ட: ஆண்டவரே, இவர்கள்மேல்‌ இந்தப்‌ பாவத்தைச்‌ 
சுமத்தாதிரும்‌ என்று மிகுந்த சத்தமிட்டூச்‌ சொன்னான்‌. இப்படிச்‌ சொல்லி, 
நித்திரையடைந்தான்‌.”- அப்‌, 7: 55-60 


நிலைத்திருத்தல்‌ என்பது நாம்‌ கிறிஸ்து இயேசு திரும்பி வரும்வரை 
அவருக்குள்‌ பாதுகாப்போடூ இருப்பதாகும்‌. நாம்‌ இயேசுகிறிஸ்து மேல்‌ வைத்திருக்கும்‌ 
விசுவாசத்தில்‌ தளராது எப்போதும்‌ அவர்‌ சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக 
நிலைத்திருக்க வேண்டும்‌. எந்த வெளிப்புறமான சக்தியும்‌ நம்மைத்‌ தேவனை விட்டூப்‌ 
பிரிக்க முடியாதபடி நாம்‌ நமது இருதயத்தைக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடாமலும்‌, நம்மை 
நெகிழவிடாமலும்‌, அவர்‌ நம்முடைய பிதாக்களோடூ இருந்ததுபோல, நம்மோடும்‌ 
இருந்து, நாம்‌ அவருடைய வழிகளில்‌ எல்லாம்‌ நடக்கிறதற்கும்‌, அவர்‌ நம்முடைய 


பிதாக்களுக்குக்‌ கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும்‌, அவருடைய 
கட்டளைகளையும்‌, அவருடைய நியாயங்களையும்‌ கைக்கொளளுகிறதற்கும்‌, 


நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில்‌ சாயப்பண்ணுவாராக.”- 1 இரா: 57-58 


“என்னில்‌ நிலைத்திருங்கள்‌, நானும்‌ உங்களில்‌ நிலைத்திருப்பேன்‌, 
கொடியானது திராட்சச்செடியில்‌ நிலைத்திராவிட்டால்‌ அது தானாய்க்‌ 
கனிகொடுக்கமாட்டாதது போல, நீங்களும்‌ என்னில்‌ நிலைத்திராவிட்டால்‌, 
கனிகொடுக்கமாட்டீர்கள்‌. நானே திராட்சச்செடி, நீங்கள்‌ கொடிகள்‌. ஒருவன்‌ 
என்னிலும்‌ நாண்‌ அவனிலும்‌ நிலைத்திருந்தால்‌, அவன்‌ மிகுந்த கனிகளைக்‌ 
கொடுப்பான்‌, என்னையல்லாமல்‌ உங்களால்‌ ஒன்றும்‌ செய்யக்கூடாது. ஒருவன்‌ 
என்னில்‌ நிலைத்திராவிட்டால்‌, வெளியே எறியுண்ட கொடியைப்போல அவன்‌ 
எறியுண்டு உலர்ந்து போவான்‌, அப்படிப்பட்டவைகளைச்‌ சேர்த்து, அக்கினியிலே 
போடுகிறார்கள்‌, அவைகள்‌ எரிந்துபோம்‌. நீங்கள்‌ என்னிலும்‌, என்‌ வார்த்தைகள்‌ 
உங்களிலும்‌ நிலைத்திருந்தால்‌, நீங்கள்‌ கேட்டுக்கொள்வதெதுவோ அது 
உங்களுக்குச்‌ செய்யப்படும்‌. நீங்கள்‌ மிகுந்த கனிகளைக்‌ கொடுப்பதனால்‌ என்‌ 
பிதா மகிமைப்படுவார்‌, எனக்கும்‌ சீஷராயிருப்பீர்கள்‌. பிதா என்னில்‌ 
அன்பாயிருக்கிறதுபோல நானும்‌ உங்களில்‌ அனபாயிருக்கிறேன்‌, என்னுடைய 
அன்பிலே நிலைத்திருங்கள்‌. நான்‌ என்‌ பிதாவின்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு 
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதுபோல, நீங்களும்‌ என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டிருந்தால்‌, என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்‌. என்னுடைய 
சந்தோஷம்‌ உங்களில்‌ நிலைத திருக்கும்படிக்கும்‌, உங்கள்‌ சந்தோஷம்‌ 
நிறைவாயிருக்கும்படிக்கும்‌, இவைகளை உங்களுக்குச்‌ சொன்னேன்‌.”- யோவான்‌ 
15: 4-11 


145 


“ பரிசுத்தமாக்கப்படுதல்‌ 


பரிசுத்தம்‌ என்பது பாவத்தைவிட்டூப்‌ பிரிந்திருந்து முற்றிலும்‌ தேவனுக்கு 
அர்ப்பணம்‌ செய்து வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தம்‌ மனந்திரும்புதலில்‌ துவங்கி 
தொடர்ந்து நடைபெறும்‌ ஒரு நிகழ்வு, இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய 
குணாதிசயம்‌ மற்றும்‌ நடத்தையோடூ தொடர்புடையது. பரிசுத்த ஆவியானவரின்மூலம்‌ 
நாம்‌ நீதிமானாகிறோம்‌, அன்றுமுதல்‌ அவர்‌ எம்மை வழி நடத்துகிறார்‌. மேலும்‌ 
எவர்கள்‌ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறார்கள்‌. நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோமென்று 
ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனேகூடச்‌ சாட்சிகொடுக்கிறார்‌. நாம்‌ 
உலகத்தில்‌ இருந்தாலும்‌ உலகத்தாரலலர்‌, பிரிததெடுக்கப்பட்டவர்கள்‌ 
உலகத்திலுள்ளவைகளில்‌ மோகங்கொண்டு அவைகளில்‌ நாட்டம்‌ வைக்காமலும்‌, 
அவிசுவாசிகளோடு ஒரே நுகத்தில்‌ பிணைக்கப்படாதபடிக்கும்‌, தேவனுக்கென்று 
பிரித்தெடுக்கப்பட்டிருக்கும்‌ ஜீவியம்‌ பரிசுத்தமாக்கப்படூத்த லுக்கு அடையாளமாக 
விளங்குகிறது. பரிசுத்தமின்றி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, 


“உலகம்‌ உங்களைப்‌ பகைத்தால்‌, அது உங்களைப்‌ பகைக்கிறதற்குமுன்னே 
என்னைப்‌ பகைத்ததென்று அறியுங்கள்‌. நீங்கள்‌ உலகத்தாராயிருந்தால்‌, உலகம்‌ 
தன்னுடையகைச்‌ சிநேகித்திருக்கும்‌, நங்கள்‌ உலகத்தாராயிராதபடியினாலும்‌, நான்‌ 
உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும்‌, உலகம்‌ உங்களைப்‌ 


பகைக்கிறது.”- யோவான்‌ 15: 18-19 


“நான்‌ உம்முடைய வார்த்தையை அவர்களுக்குக்‌ கொடுத்தேன்‌, நான்‌ 
உலகத்தானல்லாததுபோல அவர்களும்‌ உலகத்தாரல்ல, ஆதலால்‌ உலகம்‌ 
அவர்களைப்‌ பகைத்தது. நீர்‌ அவர்களை உலகத்திலிருந்து எடூத்துக்கொள்ளும்படி 
நான்‌ வேண்டிக்கொள்ளாமல்‌, நீர்‌ அவர்களைத்‌ தீமையினின்று காக்கும்படி 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. நான்‌ உலகத்தானனல்லாததுபோல, அவர்களும்‌ 
உலகத்தாரல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களைப்‌ பரிசுத்தமாக்கும்‌, 
உம்முடைய வசனமே சத்தியம்‌. நீர்‌ என்னை உலகத்தில்‌ அனுப்பினதுபோல, 
நானும்‌ அவர்களை உலகத்தில்‌ அனுப்புகிறேன்‌. அவர்களும்‌ சத்தியத்தினாலே 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, அவர்களுக்காக நான்‌ என்னைத்தானே 
பரிசுத்தமாக்குகிறேன்‌.”- யோவான்‌ 17: 14-19 


“அவர்கள்‌ உலகத்துக்குரியவர்கள்‌, ஆகையால்‌ உலகத்துக்குரியவைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌, உலகமும்‌ அவர்களுக்குச்‌ செவிகொடுக்கும்‌. நாங்கள்‌ தேவனால்‌ 
உண்டானவர்கள்‌, தேவனை அறிந்தவன்‌ எங்களுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌, 
தேவனால்‌ உண்டாயிராதவன எங்களுக்குச்‌ செவிகொடுக்கிறதில்லை, இதினாலே 
சத்திய ஆவி இன்னதென்றும்‌, வஞ்சகஆவி இன்னதென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌.”- 
1 யோவான்‌ 4; 5-6 


146 


“நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌, தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே 
பெற்றோம்‌. அவைகளை நாங்கள்‌ மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசாமல்‌, பரிசுத்தஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, அவிக்குரியவைகளை 
ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்திக்‌ காண்பிக்கிறோம்‌.”- 1 கொரி, 2: 12-13 


“உலகத்திலும்‌ உலகத்திலுள்ளவைகளிலும்‌ அனபுகூராதிருங்கள்‌, ஒருவன்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தால்‌ அவனிடத்தில்‌ பிதாவின்‌ அன்பில்லை. ஏனெனில்‌, 
மாம்சத்தின்‌ இச்சையும்‌, கண்களின்‌ இச்சையும்‌, ஜீவனத்தின்‌ பெருமையுமாகிய 
உலகத்திலுள்ளவைகளெலலாம்‌ பிதாவினாலுண்டானவைகளல்ல, அவைகள்‌ 
உலகத்தினாலுண்டானவைகள்‌. உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ ஒழிந்துபோம்‌, 
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும்‌ நிலைத்திருப்பான்‌.- 


1 யோவான்‌ 2; 15-17 


“அநியாயக்காரர்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று 
அறிமீர்களா? வஞ்சிககப்படாதிருங்கள , வேசிமார்க்கத தாரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, விபச்சாரக்காரரும்‌, சுயபுணர்‌ச்சிக்காரரும்‌ 
ஆண்பணர்ச்சிக்காரரும்‌, திருடரும்‌, பொருளாசைக்காரரும்‌, வெறியரும்‌, 
உதாசினரும்‌, கொள்ளைக்காரரும்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லை. 
உங்களில்‌ சிலர்‌ இப்படிப்பட்டவர்களாயிருந்தாரகள்‌, ஆயினும்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 


நாமததினாலும்‌, நமது தேவனுடைய ஆவியினாலும்‌ கழுவப்பட்டீர்கள்‌, 


பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்‌.”- 1 கொரி, 6: 9-11 


எ மகிமைப்படுதல்‌ 


நாம்‌ எப்போதும்‌ இந்த விழுந்துபோன சரீரத்தில்‌ இருக்க மாட்டோம்‌. ஒருவன்‌ 
பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இரட்சிப்படைந்து, நீதிமானாகி பரிசுத்தமானாக்கப்பட்ட 
நிலையில்‌, ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாவது வருகையில்‌, கடைசி 
எக்காளம்‌ தொனிக்கும்போது மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள்‌, 
உயிரோடூள்ளவர்கள்‌ மறுரூபமாக்கப்படுவார்கள்‌, நம்முடைய அற்பமான சரீரம்‌ 
கிறிஸ்துவின்‌ மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக இயேசுவானவரின்‌ சாயலை நாம்‌ 
பெறுவோம்‌, கிறிஸ்துவோடுகூட மகிமையில்‌ வெளிப்படுவோம்‌. மகிமையின்‌ 
நம்பிக்கையான கிறிஸ்து எங்களுக்குள்‌ இருக்கிறார்‌, இப்படிப்பட்ட நம்பிக்கையினால்‌ 
நம்மை நாமே சுத்திகரித்துக்‌ கொண்டு வாழவேணடும்‌. 


“இதோ, ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌, நாமெல்லாரும்‌ 
நித்திரையடைவதில்லை, ஆகிலும்‌ கடைசி எக்காளம்‌ தொனிக்கும்போது, ஒரு 
நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, நாமெல்லாரும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌. 


147 


எக்காளம்‌ தொனிக்கும்‌, அப்பொழுது மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாய்‌ 
எழுந்திருப்பார்கள்‌, நாமும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌. அழிவுள்ளதாகிய இது 
அழியாமையையும்‌ சாவுக கேதுவாகிய இது சாவாமையையும்‌ 
தரிததுக்கொள்ளவேண்டூம்‌. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌ , 
சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும்‌ தரித்துக்கொள்ளும்போது, மரணம்‌ ஜெயமாக 
விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்‌.”- 1 கொரி.13:31-54 


“நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலிருக்கிறது, அங்கேயிருந்து 
கர்ததராயிருக்கிற இயேசுகிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ வர எகர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. அவர்‌ எல்லாவற்றையும்‌ தமக்குக்‌ கீழ்ப்படுத்திக்‌ கொள்ளத்தக்க 
தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய அற்பமான சரீரத்தைத்‌ 
தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்‌.”- பிலி. 3: 20-21 


“பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, 
இனி எவ்விதமாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்படவில்லை, ஆகிலும்‌ அவர்‌ 
வெளிப்படும்போது அவர்‌ இருக்கிறவண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதினால்‌, 
அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌. அவர்மேல்‌ இப்படிப்பட்ட 
நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும்‌, அவர்‌ சுத்தமுள்ளவராயிருக்கிறதுபோல 
தன்னையும்‌ சுத்திகரித்துக்‌ கொள்ளுகிறான்‌.”- 1 யோவான்‌ 3: 2-3 


இயேசுவும்‌ மோசேயும்‌ எலியாவும்‌ மகிமையோடூ காணப்பட்டார்கள்‌ 


“ஆறு நாளைக்குப்பினபு, இயேசு பேதுருவையும்‌ யாக்கோபையும்‌ 
யோவானையும்‌ அழைத்து, உயர்ந்த மலையின்மேல்‌ அவர்களைத்‌ தனியே 
கூட்டிக்கொண்டுபோய்‌, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்‌, ஆறு 
நாளைக்குப்பின்பு, இயேசு பேதுருவையும்‌ யாக்கோபையும்‌ யோவானையும்‌ அழைத்து, 
உயர்ந்த மலையின்மேல்‌ அவர்களைத்‌ தனியே கூட்டிக்கொண்டுபோய்‌, அவர்களுக்கு 
முன்பாக மறுரூபமானார்‌.”- மாற்கு 9; 2-3 

“அன்றியும்‌ மோசே எலியா என்னும்‌ இரண்டுபேரும்‌ மகிமையோடே 


காணப்பட்டு, அவருடனே சம்பாஷணைபண்ணி, அவர்‌ எருசலேமிலே 
நிறைவேற்றப்போகிற அவருடைய மரணத்தைக்‌ குறிததுப்‌ பேசிக்‌ 


' கொண்டிருந்தார்கள்‌.”- லூக்‌. 9: 30-31 


கிறிஸ்துவின்‌ நோக்கம்‌, அநேகரை அவருடைய மகிமையிலே கொண்டுவந்து 
சேர்ப்பதுதான்‌. நாம்‌ கிறிஸ்துவோடுகூட மகிமைப்பட வேண்டுமாயின்‌ அவரோடூகூட 
பாடுபடவும்‌ முன்வர வேண்டும்‌. இக்காலத்துப்‌ பாடுகளைவிட அந்த மகிமை மேலானது, 
பாடுகளைச்‌ சகித்துக்‌ கொள்பவர்கள்‌ உன்னத மகிமையைப்‌ பெறுவார்கள்‌. 


சோதனைகள்‌ நமது விசுவாசத்தைச்‌ சோதித்து நாம்‌ மகிமையைப்‌ பெறும்படி 
148 


செய்கின்றன. கிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ நிந்திக்கப்படும்போது மகிமையுள்ள ஆவியானவர்‌ 
நம்மீது தங்கியிருக்கிறார்‌. அப்படியே ஸ்தேவான்‌ இரத்தசாட்சியாக மரிக்கும்போது 


தேவனுடைய மகிமையைக்‌ கண்டான்‌. 


நாமும்‌ இந்த மகிமைக்குள்‌ பிரவேசிப்போம்‌ 


நாமும்‌ இந்த மகிமைக்குள்‌ கடந்து பிரவேசிக்க வேண்டூமாயின்‌, பாவமான 
வாழ்க்கையை விட்டூ மனம்திரும்பி, ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவை எமது சொந்த 
இரட்சகராக ஏற்று, அவரிடம்‌ எமது பாவங்களை அறிக்கையிட்டு, செய்த 
பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டால்‌, அவர்‌ எமது பாவங்களை 
மன்னித்து அவர்‌ சிந்திய பரிசுத்த திரு இரத்தத்தால்‌ எம்மைச்‌ சுத்திகரித்துப்‌ 
பரிசுத்தப்படுத்துவார்‌. மேலும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகத்தை எமக்குத்‌ 
தந்து, அவருடைய நிறைவைப்‌ பெற்று மறுபிறப்பு அடைந்தவர்களாய்‌, நதிமான்களாய்‌ 
தேவனுடைய சுவிகாரப்‌ புத்திரராய்‌ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம்‌ ஜீவித்து, 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாவது வருகையிலே அவரோடு மகிமையிலே 


சேர்த்துக்‌ கொள்ளப்படுவோம்‌ என்ற நிச்சயத்தை எமக்குத்‌ தருவார்‌. 
இயேசுவின்‌ கட்டளை 


ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
இவ்வுலகிற்கு மானிடனாகப்‌ பிறந்து, பிதாவான தேவனுடைய சித்தத்தை 
பரிபூரணமாக நிறைவேற்றி, கல்வாரிச்‌ சிலுவையில்‌ சகல மனிதருடைய 
பாவங்களுக்காகவும்‌ இரத்தம்‌ சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து, பரலோகத்திற்குப்‌ 
போவதற்கு முன்‌ தமது சீஷர்களுக்குச்‌ சொன்னதாவது: 


அப்பொழுது இயேசு சமீபத்தில்‌ வந்து, அவர்களை நோக்கி: “வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்‌, நீங்கள்‌ 
புறப்பட்டுப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
நாமத திலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுத்து, நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌.”- மத்‌,28: 18-20 


“பின்பு, அவர்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ உலகமெங்கும்‌ போய்‌, சர்வ 
சிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌. விசுவாசமுள்ளவனாகி 
ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌, விசுவாசியாதவனோ 
ஆக்கினைக்குள்ளாகத தீர்க்கப்படுவான்‌. விசுவாசிக்கிறவர்களால்‌ நடக்கும்‌ 


அடையாளங்களாவன: என்‌ நாமத்தினாலே பிசாசுகளைத்‌ துரத்துவார்கள்‌, நவமான 


149 


பாஷைகளைப்‌ பேசுவார்கள்‌, சர்ப்பங்களை எடுப்பார்கள்‌, சாவுக்கேதுவான 
யாதொன்றைக்‌ குடித்தாலும்‌ அது அவர்களைச்‌ சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்மேல்‌ 
கைகளை வைப்பார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ சொஸ்தமாவார்கள்‌ எனறார்‌. 
இவ்விதமாய்க கர்ததர்‌ அவர்களுடனே பேசினபினபு, பரலோகத்துக்கு 
எடூத்துக்கொள்ளப்பட்டு, தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்தார்‌. அவர்கள்‌ 
புறப்பட்டூப்போய்‌, எங்கும்‌ பிரசங்கம்‌ பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடனேகூடக்‌ 
கிரியையை நடப்பித்து, அவர்களால்‌ நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை 
உறுதிப்படுத்தினார்‌. ஆமென்‌.”- மாற்கு 16: 15-20 


இயேசு சொன்ன இந்தக்‌ கட்டளையை அவருடைய சீஷர்கள்‌ எங்கும்‌ சென்று 
பிரசங்கித்தார்கள்‌ அதனால்‌ அநேகர்‌ இயேசுவை தமது சொந்த இரட்சகராக ஏற்று 


ஞானஸ்நானம்‌ பெற்று மீட்பைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 


சுவிசேஷம்‌ - நற்செய்தி 

தேவ குமாரனாகிய, ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து இவ்வுலகிற்கு மானிடனாக 
வந்து பிறந்ததே நற்செய்தியான சுவிசேஷமாக இருக்கிறது. மனிதனுக்கு 
தேவனோடூள்ள பிளவுபட்ட உறவைச்‌ சரிசெய்யும்படி, நமது பாவங்களுக்காக இயேசு 
சிலுவையில்‌ மரித்து, நம்மைப்‌ பாவத்தின்‌ தண்டனையிலிருந்தும்‌ (மரணம்‌), பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌ விடுவிக்க வந்த இரட்சகராக இருக்கிறார்‌. அவர்‌ 
இவ்வுலகிற்கு மானிடனாகப்‌ பிறந்த தேவ குமாரன்‌ என்றும்‌, அவர்‌ எமது 
பாவங்களுக்காக சிலுவையில்‌ இரத்தம்‌ சிந்தி மரித்தார்‌ என்பதையும்‌, அடக்கம்‌ 
பண்ணப்பட்டு மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தெழுந்து இன்றும்‌ ஜீவிக்கிறார்‌ என்பதையும்‌ 
நாம்‌ விசுவாசிப்பதன்மூலம்‌, அவர்‌ தமது மரணம்‌, அடக்கம்பண்ணப்படுதல்‌, 
உயிர்தெழுதல்‌ இவற்றின்‌ பேறாகப்‌ பெற்ற வெற்றியின்‌ நிமித்தம்‌ நாம்‌ தேவனோடு 
ஓப்புரவாக்கப்படுகிறோம்‌. இந்த நற்செய்தி இன்று உலகமெங்கும்‌ ௬விசேஷமாக 
அறிவிக்கப்படுகிறது. 


“அன்றியும்‌, சகோதரரே, நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை 
மறுபடியும்‌ உங்களுக்குத்‌ தெரியப்படூத்துகிறேன்‌, நீங்களும்‌ அதை ஏற்றுக்கொண்டு, 
அதிலே நிலைத்திருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்தபிரகாரமாய்‌, நீங்கள்‌ 
அதைக்‌ கைக்கொண்டிருந்தால்‌, அதினாலே இரட்சிக்கப்படுவீர்கள்‌, மற்றப்படி உங்கள்‌ 
விசுவாசம்‌ விருதாவாயிருக்குமே. நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக 
ஓப்புவித்ததும்‌ என்னவென்றால்‌, கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது 
பாவங்களுக்காக மரிதது, அடக்கம்பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்களின படி 
மூன்றாம்நாளில்‌ உயிர்த்தெழுந்து, கேபாவுக்கும்‌, பின்பு பனனிருவருக்கும்‌ 


தரிசனமானார்‌.”- 1 கொரி, 15: 1-5 


150 


“ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவரானார்‌, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது 
மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ விடுதலைபண்ணும்படிக்கும்‌ 
அப்படியானார்‌.”- எபி.2: 14-15 


“என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே 
அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ 
இருதயத்திலே விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படூவாய்‌. நீதியுண்டாக இருதயத்திலே 
விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்‌. அவரை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன வெட்கப்படுவதில்லையென்று வேதம்‌ 
சொல்லுகிறது. யூதனெனறும்‌ கிரேக்கனென்றும்‌ வித்தியாசமே இல்லை, 
எல்லாருக்குங்‌ கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிற யாவருக்கும்‌ 
ஐசுவரியசம்பன னராயிருக்கிறார்‌. ஆதலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுகிற எவனும்‌ இரட்சிக்கப்படுவான்‌.”- ரோமர்‌ 10: 9-13 


“நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன்‌ 
நம்மேல்வைத்த தமது அன்பை விளங்கப்பணணுகிறார்‌. இப்படி நாம்‌ அவருடைய 
இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்கலாக 
அவராலே நாம்‌ இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம்‌ தேவனுக்குச்‌ 
சத்துருக்களாயிருக்கையில்‌, அவருடைய குமாரனின்‌ மரணத்தினாலே அவருடனே 
ஓப்புரவாக்கப்பட்டோமானால்‌, ஒப்புரவாக்கப்பட்டபின்‌ நாம்‌ அவருடைய ஜீவனாலே 
இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது 
ஓப்புரவாகுதலை நமக்குக்‌ கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துமுலமாய்‌ நாம்‌ தேவனைப்பற்றியும்‌ மேன்மைபாராட்டூகிறோம்‌. 
இப்படியாக, ஒரே மனுஷனாலே பாவமும்‌ பாவத்தினாலே மரணமும்‌ உலகத்திலே 
பிரவேசித ததுபோலவும்‌, எல்லா மனுஷரும்‌ பாவஞ்செய்தபடியால்‌, மரணம்‌ 
எல்லாருக்கும்‌ வந்ததுபோலவும்‌ இதுவுமாயிற்று.”-ரோமர்‌ 5: 8-12 


“நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக்‌ கேட்டு, 
விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ 
முத்திரைபோடப்பட்டீர்கள்‌,””- எபே, 1: 13 


“பிசாசு” துரத்தப்பட்டவன்‌ - “இயேசு” அனுப்பப்பட்டவர்‌ 


அகந்தை, இறுமாப்பு, பெருமை, இன்னும்‌ ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு 
மேலாக தன்னை உயர்த்த விரும்பியதன்‌ நிமித்தம்‌ “பிசாசு” தேவனால்‌ தேவ 


151 


சனனிதானத்திலிருந்து துரத்தப்பட்டவன்‌. அவன்‌ இவவுலகின்‌ அதிபதியாகத்‌ 
தன்னை உயர்த்தி, உலகத்தின்‌ மக்களை ஏமாற்றி, அவர்களை வஞ்சித்து, 
அவர்களை பாவத்திலும்‌ அக்கிரமத்திலும்‌, அந்தகாரத்திலும்‌ இருளிலும்‌ அவர்களை 
வழி நடத்தினான்‌. ஆனால்‌ “இயேசு” பிதாவாகிய தேவனால்‌ தம்முடைய ஒரே 
பேரான குமாரனாக தேவ பிரசனனத்திலிருந்து இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்‌. 
அவர்‌ மூலமாக இருளில்‌ வாழும்‌ மனிதனுக்கு மீட்பையும்‌ இரட்சிப்பையும்‌ இலவசமாகப்‌ 
பெற்றுக்‌ கொடுத்தார்‌. 


தேவனால்‌ துரத்தப்பட்ட பிசாசானவன்‌ பாதாளத்திற்கு உரியவன்‌. அவனைப்‌ 
பின்பற்றுபவர்கள்‌ நியாயத்தூர்ப்பின்‌ நாளில்‌ அவனோடேகூட பாதாளத்திற்கு 
தள்ளப்படுவார்கள்‌. தேவனால்‌ அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசுகிறிஸ்து பரலோக 
ராஜ்யத்திற்குரியவர்‌. அவரைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ நியாயத்தூர்ப்பிலே அவரோடேகூட 
பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்‌ கொள்ளப்படூவார்கள்‌. 


ஆகையால்‌ இனிமேலும்‌ பிசாசின்‌ பிடியிலும்‌, பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலும்‌ ஜீவிக்காதபடி, பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான 
ஜீவியம்‌ ஜீவிக்க, இன்றே ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவை உங்கள்‌ சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நித்திய ஜீவனின்‌ நிச்சயத்தைப்‌ பெற்று வாழ உங்களை 
ஓப்புக்கொடூங்கள்‌, 

“அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது மகிமைபொருந்தினவராய்ச்‌ சகல பரிசுத்த 
தூ£தரோடூங்கூட வரும்போது, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருப்பார்‌. அப்பொழுது, சகல ஜனங்களும்‌ அவருக்கு முன்பாகச்‌ 
சேர்க்கப்படூவார்கள்‌. மேய்ப்பனானவன செம்மறியாடுகளையும்‌ வெள்ளாடுகளையும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ பிரித்து, செம்மறியாடுகளைத்‌ 
தமது வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடூகளைத்‌ தமது இடதுபக்கத்திலும்‌ நிறுத்துவார்‌. 
அப்பொழுது, ராஜா தமது வலதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து: வாருங்கள்‌ 
என்‌ பிதாவினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம்‌ உண்டானது முதல்‌ 


உங்களுக்காக ஆயத்தம்பணணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித துக்‌ 


“கொள்ளுங்கள்‌. அப்பொழுது, இடதுபக்கத்தில்‌ நிற்பவர்களைப்‌ பார்த்து அவர்‌: 


சபிக்கப்பட்டவர்களே, என்னைவிட்டு, பிசாசுக்காகவும்‌ அவன்‌ தூதர்களுக்காகவும்‌ 
ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள்‌. அந்தப்படி, இவர்கள்‌ 
நித்திய ஆக்கினையை அடையவும்‌, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும்‌ 
போவார்கள்‌ எனறார்‌.”- மத்தேயு 25: (31-40) 


“ஆத்துமாவைக்‌ கொல்ல வல்லவர்களாயிராமல்‌, சரீரத்தை மாத்திரம்‌ 
கொல்லுகிறவர்களுக்கு நங்கள்‌ பயப்படவேண்டாம்‌, ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ 
நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்‌.”- மத்‌ 10: 28 


152 


இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட 


சத்தியத்தை இப்போ சரிவர அறிந்த நீங்கள்‌ மனந்திரும்பி விசுவாசத்தோடு 
கீழ்காணும்‌ ஜெபத்தை உங்கள்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்து கல்வாரிச்‌ சிலுவையிலே எமக்குப்‌ பெற்றுத்‌ தந்த அந்த இரட்சிப்பை இன்றே 
இலகுவாகவும்‌, இலவசமாகவும்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌: 


ஆண்டவராகிய இயேசுவே! 


என்‌ வாழ்க்கையைச்‌ சீர்ப்படுத்த எனக்குள்‌ வாரும்‌. நீர்‌ தேவனுடைய 


குமாரன்‌ என்பதையும்‌, என்னுடைய பாவங்களுக்காகவும்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌ 


என்பதையும்‌, மூன்றாம்‌ நாள்‌ உயிர்தெழுந்தர்‌ என்பதையும்‌ நான்‌ விசுவாசீக்கிறேன, 


நான்‌ பாவி என்பதை அறிக்கை செய்கிறேன்‌. என்‌ பாவங்களை தயவாக மன்னித்து, 


என்னைச்‌ சுத்திகரித்து என்‌ இருதயத்தில்‌ வாசஞ்செய்ய வாரும்‌, உம்மை என 


இரட்சகரும்‌ மீட்பருமாக ஏற்றுக்கொள்கிறேன்‌. என்னை நீரே வழிநடத்தும்‌. நான்‌ 


உம்மை நேசிக்கிறேன்‌. 


நீங்கள்‌ செய்த இந்த அறிக்கையின்‌ நிமித்தம்‌, கிருபையாக இரட்சிப்பைப்‌ 
பெற்ற நீங்கள்‌ தேவ கட்டளைப்படி ஒரு தேவ ஊழியரிடம்‌ சென்று மேலும்‌ வேத 
ஆலோசனையோடும்‌ வழி நடத்துதலோடும்‌ முழுக்கு ஞானஸ்நானம்‌ பெற்று, பரிசுத்த 
ஆவியின்‌ வழிநடத்துதலோடூ ஆவிக்குரிய ஒரு சபை அங்கத்தவராய்‌ பரிசுத்த ஜீவியம்‌ 
ஜீவிக்க, கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 


போதகர்‌. 5. அல்பிரட்‌ செருபிம்‌ 


மீட்பர்‌ கிறிஸது சபை 


பிரம்டன்‌, கனடா. 


153 


